T. 2864 


சொற்களின் சரிதம் 


எஸ் . வையாபுரிப் பிள்ளை 


* 


பாரி நிலையம் 


59. பிராட்வே . சென்னை 1 . 


முதல் பதிப்பு - டிசம்பர் , 1956 


விலை ரூ . 1-4-0 


ரூ . 


நேஷனல் ஆர்ட் பிரஸ் , தேனாம்பேட்டை , சென்னை -18 . 


பதிப்புரை 


பேராசிரியர் வையாபுரிப் பிள்ளை அவர்களின் நூல் 
கள் சிறந்த ஆராய்ச்சி முன்னுரைகளுடன் 

வெளி 
வருவது வழக்கம் . பேராசிரியர் அவர்களின் பிரிவினால் 
இந்த நூலுக்கு அவர்களின் அரிய முன்னுரையைப் 
பெறும் வாய்ப்பை இழந்துவிட்டோம் . எனவே முன் 
னுரையின்றியே இந் நூல் வெளியிடப்படுகின்றது . 


இவற்றிலுள்ள கட்டுரைகள் 

கட்டுரைகள் ஒரே சமயத்தில் 
எழுதியவை அல்ல . பல பத்திரிகைகளுக்கும் இதழ் 
களுக்கும் பேராசிரியர் அவர்கள் எழுதிய கட்டுரைகளின் 
தொகுப்பே இந் நூல் . இந் நூல் வெளியிடுவதில் பேரா 
சிரியர் அவர்களின் மருகர் திரு . எஸ் . எஸ் . இராமசாமி 
அவர்கள் எமக்குப் பெரிதும் உதவினார்கள் . அவர்கட்கு 
எமது நன்றி உரியது . 


சென்னை 
24.12. 56 


} 


பாரி நிலையத்தார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


. 


1 


1. கழகம் 
2. களம் 


... 


7 


3 
. 


கண் வட்டம் 


... 


18 


... 


20 


... 


29 


47 


4. பொழுது 
5. முன்னிலைப் பெயர் 
6. தோடு 
7. விருந்து 
8. கந்தருவர் 
9. பஞ்சம் 


... 


55 


... 


66 


76 


10. சாதுகை மாந்தர் 


78 


சொற்களின் சரிதம் 


1. கழகம் 


இக்காலத்தே கல்வியோடு நெருங்கிய தொடர் 
புள்ளதாகக் கழகம் வழங்குகிறது . இச்சொல் திருக் 
குறளில் , 

கவறுங் கழகமுங் கையுந் தருக்கி 
இவறியார் இல்லாகி யார் , 

( 935 ) 
என வந்துள்ளது . 
கழகமாக , ஏகவின்பக் காமக் கவறாடல் 

இயைவதன்றே 
எனச் சிந்தாமணியில் ( 1657 ) உள்ளது . 

ஓதுசாலையும் சூதாடு கழகமும் , 
என்பது பெருங் கதை ( ii , 7 , 132 ) . 

தவலில் தண் கழகத்துத் 
தவிராது வட்டிப்பக் 
கவறுற்ற வடுவேய்க்குங் 

காமர் பூங் கடற்சேர்ப்ப , 
எனக் கலித்தொகையில் (136 ) பயின்றுள்ளது . இதுவே 
இச் சொல்லின் முதற் பிரயோகம் என்று தோன்று 
கிறது . வேதச் சொல்லாகிய களம் என்பது புற 


2 


பல 


சொற்களின் சரிதம் 
நானூறு முதலிய மிகப் பழைய சங்க நூல்களிற் 
காணப்படாமல் , இச்சொல் கலித்தொகை முதலிய பிற் 
பட்ட இலக்கியங்களில் மாத்திரம் காணப்படுவது அது 
பிற்பட்ட வழக்கென்பதனை நன்கு புலப்படுத்துகிறது . 

இவ்விலக்கியங்களில் சூதாடுமிடத்திற்குப் பெய 
ராக இச்சொல் வழங்கியுள்ளது . இது காலகதியில் 
வேறு இடங்களுக்கும் பெயராயிற்று . திவா 
கரத்தில் , 

செல்லல் தீர்க்கும் பல்புகழ்ச் சேந்தனில் 
வல்லுநர் நாவலர் வாய்ந்த இடமும் 
மல்லும் சூதும் படையும் மற்றும் 

கல்விபயில் களமும் கழக மாகும் , 
என்று வருவதனால் இதனை உணரலாம் , 

இங்ஙனம் , பொருள் விரிவுற்றது மிக்க பயனுடை 
யதே . எனினும் , பிற பொருள்களுக்கு இலக்கிய 
வழக்கு மிக மிகப் பிற்பட்ட காலத்தேதான் உள்ளது . 
சூதாடுமிடத்தில் கூட்டம் இருத்தல் இயல்பாதலால் 
கூட்டம் , திரள் என்ற பொருள் முதல் முதற் பிறந்த 
தாதல் வேண்டும் . " கழக மேறேல் நம்பீ " என்ற 
திருவாய் மொழியில் ( 6 , 2 , 6 ) திரள் என்பதே 
பொருள் . இப்பொருளை நுணுகி யலங்கரித்து ஈடு 
என்னும் வியாக்கியானம் , ஓலக்கம் என்று பொருள் 
கூறும் . சூது போர் என்பது வழக்காதலால் மற்போர் , 
வாட் போர் முதலிய பிற வகைப் போர்கள் நிகழும் 
இடத்திற்கும் இச்சொல் வழக்கிற்குரியதெனத் திவா 
கரர் கருதினர் . ஆனால் , பண்டை இலக்கியப் பிரயோ 
கம் காணப்படவில்லை . பின்னர் , நாவலர்கள் 

கூடி 
ஆராய்ந்து வாது செய்யும் இடத்திற்கும் இது பெய 


- 


3 


இக் 


கழகம் 
ராய் அமைந்தது . இதற்கும் முற்காலப் பிரயோகம் 
காண்டல் அரிது . இதன் பின்னர் , கல்வி பயிலுமிடத் 
திற்கு இச்சொல் வழங்கலாயிற்று . கந்தனை யனையவர் 
கலைதெரிகழகம் , " என்பது இராமாயணம் ( நாட்டுப் 48. ) . 

மேற்கூறிய பொருள் வரலாற்றால் கழகம் என் 
னும் சொல் முதலில் சூதாடுமிடத்திற்குப் பெயராகி , 
பின் நாளடைவில் பொருளுயர்வு பெற்று 
காலத்தே நூல் முதலிய ஆராய்ச்சி நிகழுமிடத்திற்குப் 
பெயராய் அமைந்துவிட்டமை தெளிவாம் . செந்தமிழ்க் 
கழகம் , பல்கலைக் கழகம் முதலிய நவீன வழக்குக்கள் 
இவ்வுண்மையைப் புலப்படுத்துகின்றன . வெகுகால 
மாக வழக்கற்றுப் போன இச் சொல் உச்சரிப்பதற்கு 
எளிதாய் இருத்தல் பற்றியும் , தமிழுக்கே சிறப்பென்று 
கருதும் ழகரம் பயின்றிருப்பது பற்றியும் , தமிழ்ப்பற்று 
மிக்க சில அறிஞர்கள் , இந்நூற்றாண்டின் தொடக்கத் 
தில் மீண்டும் இதனை ஆட்சிக்குக் கொண்டு வந்த 
னர் . பொதுப்படச் சங்கம் , சபை என்ற பொருளில் 
இப்போது வழங்குகிறது . 

இச் சொல்லுக்கு முதல் முதல் ஏற்பட்ட பொருள் 
சூதாடுமிடம் என்பது மேலே தெளியப்பட்டது . எங் 
கிருந்து , எவ்வாறு இப்பொருள் வந்தது ? சூதாடுதல் 
உலகம் முழுவதும் பரவியிருந்த ஒரு பொழுது பேர்க் 
காக இருந்தாலும் , பாரத நாட்டின் வட பகுதியில் 
மிகப் புராதன காலத்திலேயே அது வழங்கியதென்று 
நாம் கருதலாம் . வேத காலத்து இந்தியர்களுக்குச் 
சூதும் , குதிரைப் பந்தயமும் முக்கியமான பொழுது 
போக்குக்கள் என்றார் மக்டா நல்டு ( Vedic Indcx : 
Aksa ) . பாரதக் கதையும் இதற்குச் சான்றாகும் . சங்க 


4 


சொற்களின் சரிதம் 


லாறு , 


காலத்தில் மக்கள் சூது பொருதார்கள் என்ற வர 

மிக மிக அருகியே காணப்படுகிறது . புற 
நானூற்றில் இரண்டு இடங்களில் சூதாட்டு குறிக் 
கப்படுகிறது . ஓரிடத்தில் ( 43 ) நலங்கிள்ளி என்ற 
அரசனும் தாமப்பல் கண்ணன் என்ற அந்தணனும் 
சூதாடியதாகச் சொல்லப்படுகிறது . பிறிதோர் இடத் 
தில் ( 52 ) , 

நரைமூ தாளர் நாயிடக் குழிந்த 
வல்லி னல்லகம் நிறையப் பல்பொறிக் 
கான வாரணம் ஈனுங் 

காடாகி விளியும் நாடுடை யோரே , 
என வருகின்றது . இங்கே வல் , நாய் என்பன 
சூதாடு கருவிகள் . இச்செய்யுளில் வடபுல மன்னர் 
வாட என வருதலாலும் , கந்தம் , பலி , வாரணம் முத 
லிய வட சொற்கள் வருதலாலும் , தமிழ் நாட்டினரும் 
வட நாட்டினரும் நெருங்கிப் பழகியதன் பின் இச்செய் 
யுள் தோன்றியதாகும் . இதில் வரும் சூதாட்டு ஆதி 
யில் தமிழ் நாட்டு வழக்கம் என்பதற்குச் சான்றில்லை . 
வடநாட்டு வழக்கமே என்பது , சூது என்ற தற்பவச் 
சொல்லினாலும் உணரலாம் . த்யூத என்பது இதன் 
வடமொழி ரூபம் . 

எனவே , சூதாட்டத்தோடு தொடர்புடைய கழ 
கம் , வட சொல்லின் திரிபாக இருத்தல் இயல்பே . 

இச் சொற்கள் தொல்காப்பியத்திலும் ( புள்ளிமயங்கு , 78 , 
79 ) காணப்படுகின் றன . 

வல்லென் கிளவி தொழிற்பெய ரியற்றே 
நாயும் பலகையும் வரூஉங் காலை 
ஆவயின் உகரங் கெடுதலும் உரித்தே 
உகரங் கெடுவழி அகரம் நிலையும் , 


5 


கழகம் 
மலையாள மொழிந்த ஏனைத் திராவிட மொழிகளில் 
இச் சொல் தேசீயமாகக் காணப்படாமையும் இம் முடி 
பினையே வலியுறுத்துகிறது . வட மொழியில் இச் 
சொல்லோடு தொடர்புடையது யாதேனும் காணப் 
படுகிறதா ? 

அமர நிகண்டு சூதாட்டத்தில் வைக்கும் பந்தயத் 
திற்கு ஹ என்று பெயர் கூறும் . இச் சொல்லும் 
பொருளும் பாணினீயத்தில் அக்ஷேஷ J ஹ : 
( iii , 3 , 70 ) என்று காணப்படுகிறது . ( பிற இடங் 
களில் கொள்ளப்படும் பொருளை ஹ எனக் கூறி 
னும் ) , சூதாட்டத்தில் ( கொள்வதை ) , ஹ : ( என்க ) 
என்பது பொருள் . அதர்வவேதத்தில் ( IV , 28 , 1 ) 
சூது கருவி உருட்டுதலுக்கும் சூதாட்டத்திற்கும் பெய 
ராக வந்துள்ளது . இச் சொல்லின் பொருள் பலபடி 
யாக விரிந்து வந்துள்ளமை மானியர் உவெல்லியம் 
இயற்றிய அகராதியில் 

அறியலாகும் . 
* கழகம் என்பது , உருபு கொண்டும் பொருளின் 
தொடர்பு கொண்டும் துணியத் தகும் . 

ஆனால் , தமிழில் சூதாடும் இடத்திற்கே இச் 
சொல்லை முதல் முதலில் வழங்கலாயினர் . மாயச் 
சூது , வஞ்சனைச் சூது என்று இவ்வகை ஆட்டத்தை 
நம்மவர்கள் குறிப்பிடுவர் . த்யூதம் சலயதாமஸ்மி 
என்பது கீதை ( X , 36 ) . இச்சூது நிகழுமிடத்தைக் 
குறிக்க வந்த இச் சொல்லும் தனித் தமிழ்ச் சொற் 
போல மாய வேஷம் பூண்டு நம்மை மயக்கிவிட்டது . 
சூதாட்டத்தை அடியோடு மறந்து சிறந்த பொருளில் 

ச் சொல்லை நம்மவர்கள் பிற்காலத்தில் வழங்கி 
விட்டனர் . 


இதுவே 


6 

சொற்களின் சரிதம் 
இழிவுப் பொருண்மை ( Degradation ) யுடைய 
ஒரு சொல் உயர்வுப் பொருண்மையில் ( Elevation } 
வருதல் சொற்பொருள் வரலாற்றில் நன்கு தெளியப் 
பட்ட ஒரு நெறியாகும் . நைஸ் ( Nice ) என்ற ஆங் 
கிலச் சொல் அறியாமை அல்லது மடமை என்ற பொரு 
ளில் ஆதியில் 

வழங்கப்பட்டது . இப்பொழுது 
நேர்த்தி , அல்லது சீர்மை என்ற பொருளுடைய 
தாய் உயர்ச்சி பெற்றுவிட்டது . இங்ஙனமே பல 
மொழிகளிலும் இந்நெறி காணப்படுகிறது . கழகம் 
என்ற சொல் இவ்வகையான உயர்வுப் பொருண்மை 
நெறிக்குத் தக்க உதாரணமாகும் . பிறிதோர் உதா . 
ரணமாக , களவு என்ற சொல்லைக் காட்டலாம் . இது 
திருட்டு என்று முதலிற் பொருள் பட்டு , பின்னர் 
அகம்பற்றிய நூல்களில் , காந்தருவ மணம் அல்லது 
அன்பு மணம் என்று பொருள் பெற்றுச் சிறந்து 
விட்டது . 

சொற்பொருள் வரலாற்றில் வேறு நெறிகளும் 
உள்ளன . இவற்றுள் பொதுப் 

பொருண்மை 
( Generalisation ) , சிறப்புப் பொருண்மை (Specialisa 
tion ) , இழிவுப் பொருண்மை ( Degradation , degenera 
tion ), சுற்று நிலைப் பொருண்மை ( Radiation ) , மாற் 
றுப் பொருண்மை அல்லது எதிர்த்தலைப் பொருண்மை 
( Transference ), மங்கலப் பொருண்மை ( Euphe 
mism ) முதலியன அறியத் தக்கன . சொற்பொரு 
ளாராய்ச்சியை இந்நெறிகள் பற்றி நிகழ்த்துவது பெரும் 
பயனளிக்க வல்ல 


து . 


2 
. 


களம் 


கல்வியோடு தொடர்புடைய சொற்கள் கல்லூரி 
கழகம் என்பன . இவ்விரண்டோடு களம் " என்பதனை 
யும் சேர்த்துக்கொள்ளலாம் . கல்வி பயில்களமும் கழ 
கம் எனப்படும் , என்ற திவாகரச் சூத்திரத்தின் பகுதி 
இத்தொடர்பை யுணர்த்துகின்றது . 

இச்சொல்லை 
இப்பொழுது நெற்கதிரடிக்கும் இடத்திற்கு வழங்கு 
கிறோம் . இது மிகப் பழமையான பொருளேயாகும். 

" பைதற விளைந்த பெருஞ்செந் நெல்லின் 
தூம்புடைத் திரள் தாள் துமித்த வினைஞர் 


பலிபெறு வியன்களம் மலிய ஏற்றி 


குழுமுநிலைப் போரின் முழுமுதல் தொலைச்சிப் 
பகடூர் பிழிந்த பின்றைத் துகள் தப 
வையுந் துரும்பும் நீக்கிப் பைதற 
குடகாற் றெறிந்த குப்பை வடபாற் 
செம்பொன் மலையிற் சிறப்பத் தோன்றும் 
தண்பணை தழீ இய தளரா இருக்கை 

( பெரும்பாண் 230--242 ) 
என்ற அடிகள் இதற்குச் சான்று . பின்னர் , மருத 
நிலத்திலுள்ள விளை புலத்திற்கும் இது பெயராயிற்று . 

களந்தொறும் 


வெள்ளை வரகுங் கொள்ளும் வித்தும் 
வைக லுழவ 


( புறம் -392 ) 


8 

சொற்களின் சரிதம் 
என்ற செய்யுட் பகுதி இதனை உணர்த்தும் . இங்கே, 
விதை விதைக்கும் 

களமெனப்பட்டது 


இடம் 


காணலாம் . 


போர்க்களம் என்ற பொருளும் பண்டை நூற் 
களிலே காணப்படுகின்றது . சில நூற்றாண்டுகளாக 
நமக்கும் போருக்கும் யாதொரு தொடர்பும் இல்லாமை 
யினாலே இப்பொருள் இப்போது மறைந்து வருகிறது . 
ஆனால் , ஒரு காலத்தில் இப்பொருளே சிறந்து விளங் 
கிய தென்பது , 

மிடறு பொருநிலம் கருமையிம் மூன்றும் 

களம் என்றுரைப்பர் கருதுங் காலே ” 
என்ற திவாகரத்தால் உணரலாம். * 

ஏர்க்களம் , போர்க்களம் என்ற பொருள்களில் 
எது முற்பட்டது ? வள்ளுவர் , 

சுழன்றும் ஏர்ப்பின்னது உலகம் அதனால் 
உழந்தும் உழவே தலை . 

உழுவார் உலகத்தார்க்கு ஆணி , 
என்று உழவுத் தொழிலின் தன்மையை வற்புறுத்தி 
னார் . தமிழ் மக்கள் உழவுத் தொழிலில் பண்டைக் 
காலந் தொட்டே ஈடுபட்டவர்கள் என்பது , 

இந் நிகண்டின் அச்சுப்பிரதியில் களம் என்பதன் திரிபா 
கிய களன் என்ற சொல்லுக்குரியதாய் , பொய்கையுந் தொடர்பும் 
மருதநிலனோ - டெய்திய களனொடு நான்குங் களனே என்று 
பொருள் கூறும் சூத்திரமொன்று தனிப்படக் காணப்படுகிறது . 
இது ஏட்டுப் பிரதிகளிற் காணப்படவில்லை . இடைச் செருகல் 
எனவே கொள்ளுதல் வேண்டும் . களன் என்ற வழக்காறு , 
காலங்களனே காரணமென்றிம்- மூவகையேற்றி 

மொழிநரு 
முளரே என்பதில் காணலாம் . 


களம் 


9 


அரசர் 


பொருபடை தரூஉங் கொற்றமும் உழுபடை 

ஊன்றுசால் மருங்கின் ஈன்றதன் பயனே , 
என்ற புற நானூற்றடிகளால் 

விளங்கும் . 
கொள்ளும் போர் வெற்றி உழவுத் தொழிலால் விளைவ 
தாகும் என்பது பொருள் . 

இதனால் , நெற்களம் என்ற பொருளிலிருந்து 
போர்க்களம் என்ற பொருள் அடுத்துத் தோன்றிய 
தாதல் வேண்டும் . உழவின் தலைமை காரணமாகவும் 
போரில் , வெற்றி அதன் வழிப்படுதல் காரணமாகவும் 
இப்பொருள் பிறந்தது என்று மாத்திரம் கூறியமை 
தல் தகாது . பயிர்த்தொழிலில் கடாவிடுங் களத்திற்கும் 
போர்க்களத்திற்கும் தொழில் நிகழ்ச்சியில் ஓர் ஒற்று 
மையுங் காணப்பட்டது . இது , 

ஒண் படை மாரி வீழ்கனி பெய்தெனத் 
துவைத்தெழு குருதி நிலமிசைப் பரப்ப 
விளைந்த செழுங்குரல் அரிந்து கால் குவித்துப் 
படுபிணப் பல்போர்பு அழிய வாங்கி 
எருது களிறாக வாள் மடல் ஓச்சி 
அதரி திரித்த ஆளுகு கடாவின் 
அகன்கண் தடாரி தெளிர்ப்ப ஒற்றி 
வெந்திறல் வியன்களம் பொலிகென்று ஏத்தி 

( புறம் --- 370 ), 
என்று வருவதனாற் புலப்படும் கடாவிடு தொழிலா 
லன்றி , விதை விதைத்தலாலும் பிறிதோர் ஒற்றுமை 
காணப்பட்டது . 

நிணம்படு குருதிப் பெரும்பாட் டீரத்து 
அணங்குடை மரபின் இருங்களந் தோறும் 
வெள் வாய்க் கழுதைப் புல்லினம் பூட்டி 


10 


சொற்களின் சரிதம் 


வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும் 
வைக லுழவ வாழிய பெரிதென , 


( புறம் -392 } 


என்ற அடிகள் மேற்கூறியதனை நன்கு வலியுறுத்தும் . 
ஆதலால் , இது போன்ற தொழில் ஒற்றுமைகளால் , 
ஏர்க்களம் 

என்ற பொருளினின்றும் போர்க்களம் 
என்ற பொருள் பெறப்பட்டதெனல் வெளிப்படை . 
களவழி , களவேள்வி , என்பன இப்பொருளடியாகப் 
பிறந்த . தொடர்கள் வாளேருழவர் ( புறம் -368 ) , வில்லே 
ருழவர் ( குறள் -872 ) என்பனவும் உருவகவகையாற் 
பிறந்தனவாம் . இத்தொடர்களும் உழவுத்தொழிலின் 
அடியாகப் பிறந்து அத்தொழிலின் முதன்மையையும் 
பழமையையும் விளக்குகின்றன . 


மேற்கூறிய நெறியிலே பொருள் சென்றுள்ளமை , 
கன்னடம் தெலுங்கு முதலிய மொழிகளில் களம் என் 
பதற்குரிய பொருள்களை நோக்கினால் விளங்கும் . இரு 
மொழிகளிலும் , நெற்போர்க்களம் , போர்க்களம் 
என்ற இரண்டு பொருள்களுங் காணப்படுகின்றன . 
இவ்விரண்டனுள்ளும் , நெற்போர்க்களம் 
பொருளே முற்பட்டதாதல் , அவ்வம் மொழிகளுக்குரிய 
சிறந்த அகராதிகளில் பொருள் கொடுக்கப்பட்டுள்ள 
முறையே விளக்க வல்லதாகும் . அன்றியும் , களம் 
என்றதின் அடியாகக் களமர் 
இரண்டு சொற்கள் பிறந்துள்ளன . இவை முறையே , 
உழவர் என்றும் , 

• நண்டு என்றும் பொருள் 


என்ற 


களவன் * 


என்ற 


* களவன் என்பதுதான் சொல்லுருவாகும் ; கள்வன் என் 
பதன்று . இது ‘புள்ளிக் களவன் புனல்சேர் பொதுக்கம்போல் 
என்ற கலித்தொகை ( 8S ) யடியாற் பெறப்படும் . 


களம் 


11 


படுவன ; இரண்டும் மருத நிலத்தோடு தொடர் 
புடையன . நெற்போர்க்களமே முற்பட்ட பொருள் 
என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் , 


பிற திராவிட மொழிகளில் முற்குறித்த இரண்டே 
யன்றித் தமிழிலுள்ள வேறு பொருள்கள் காணப்பட 
வில்லை . ஆதலால் , தமிழ் மொழியிற் காணும் பிற 
பொருள்கள் இவ்விரண்டினின்றும் தோன்றியன 
வாதல் வேண்டும் . பண்டைத் தமிழர்களது வாழ்க்கை 
யோடு தொடர்புடைய மூன்று பொருள்களை முதற் 
கண் நோக்குவோம் . மிகை நவிற்சி , புனைந்துரை , கற் 
பனாலங்காரம் , கவி மரபு முதலிய அனைத்தையும் நீக்கி 
னாலும் , பண்டைத் தமிழ் மக்களது மணமுறையில் 
அடுப்பாருங் கொடுப்பாருமின்றிக் காதலொழுக்கம் 
இருந்ததென்பது மறுக்க முடியாத ஓர் உண்மையாம் . 
இவ்வொழுக்கத்துக்கு இடையூறு நேர்ந்த காலத்து . 
தலைவி வருந்தி நோயுற்றவள் போல் மெலிதல் இயற் 
கையே . மெலிவைக் கண்ணுற்ற தாய் , தன் மகளை 
ஏதேனும் தெய்வந் தீண்டியதோவென ஐயங்கொண்டு , 
முருகக் கடவுளின் கோயிற்குச் சென்று , ஆங்குள்ள 
பூசாரி மூலம் நோய்க் காரணந் தெரிய முயலுதலும் 
இயற்கையே . இப் பூசாரிக்கு முற்காலத்து வழங்கிய 
பெயர் , வேலன் என்பது . தெய்வத்திற்குப் பலியிட்டு 
வணங்கவே , வேலன்மீது ஆவேசித்து வணங்கியவர் 
கள் கருதிய கேள்விக்கு விடையளித்து நோய் தணி 
யும் முறையும் அத்தெய்வம் உணர்த்துமென்பர் . இந் 
நிகழ்ச்சிக்குப் பண்டைக் காலத்தில் வெறியாட்டு 
என்று பெயர் வழங்கியது . இது நிகழுகின்ற இடத் 
துக்கு , வெறியயர் களம் , என்று பெயர் . 


12 


சொற்களின் சரிதம் 


அதிர்குரல் முதுகலை கறிமுறிமுனை இ 
உயர் சிமை நெடுங்கோட் டுகள வுக்க 
கமழித ழலரி தாஅய் வேலன் 
வெறியயர் வியன் களங் கடுக்கும் 
பெருவரை நண்ணிய சாரலானே , 

( அகம் -182 ) 
என்ற பகுதியில் இப்பெயர் வருதல் காண்க . நெற் 
களத்திலும் பலியிட்டு வணங்குதல் உண்டு . பலி 
பெறு வியன்களம் மலிய வேற்றி என்பதனால் இது 
உணரப்படும் . இப்பலி முதலியன நிகழுகின்ற வெறி 
யாடு மிடத்திற்கும் , களம் என்ற சொல்லை நம் முன் 
னோர் வழங்கியமை பொருத்தமே . வெறிக் களத்தில் 
விழா நிகழ்தல் இயல்பா தலால் , இந்நிகழ்ச்சி நடை 
பெறும் இடமும் களம் என வழங்கலாய் 

வாயிற்று . 
சாறுகொ ளாங்கண் விழவுக்களம் நந்தி , 
என்பது குறிஞ்சிப் பாட்டு ( 192 ) . பின்னர் , விழ 
வினை யொட்டிக் கூத்தர் முதலியோர் ஆடல் நிகழும் 
இடத்திற்கும் களம் என்ற சொல்லை வழங்கினர் . 

யானுமோர் ஆடுகள மகளே என் கைக் 
கோடீ ரிலங்குவளை நெகிழ்ந்த 

பீடுகெழு குரிசிலும் ஓர் -ஆடுகள மகனே 
என்ற குறுந்தொகை ( 31 ) இதற்குச் சான்று . 

நெற்களத்தில் பலியிடுதல் மூலமாக அடுத்தடுத் 
துத் தோன்றிய பொருள்கள் ஒருபுறம் இருப்ப , போர்க் 
களத்தின் மூலமாகத் தோன்றிய ஒரு பொருளை இப் 
பொழுது கவனிப்போம் . போரை ஒரு வேள்வியாக 
நம் முன்னோர்கள் கருதினார்கள் . களவேள்வி என்ற 
தனை ( தொல் - புறத்திணை , 21 உரை) , 


களம் 


13 


நெற்கதிரைக் கொன்று களத்திற் குவித்துப் போர் அழித்து 
அதரிதிரித்துச் சுற்றத்தொடு நுகர்வதற்கு முன்னே கடவுட்பலி 
கொடுத்துப் பின்னர் , பரிசிலர் முகந்துகொள்ள வரிசையி னளிக்கு 
மாறு போல , அரசனும் நாற்படையையுங் கொன்று களத்திற் 
குவித்து எருது களிறாக வாள்மடலோச்சி அதரிதிரித்துப் பிணக்கு 
வையை நிணச்சேற்றோடு உதிரப் பேருலைக் கண் ஏற்றி ஈனா வெண் 
மாள் இடந்துழந்தட்ட கூழ்ப்பலியைப் பலிகொடுத்து , எஞ்சி நின்ற 
யானை குதிரைகளையும் ஆண்டுப் பெற்றன பலவற்றையும் பரிசிலர் 
முகந்து கொள்ளக் கொடுத்தலாம் , 


என நச்சினார்க்கினியர் விளக்குவதனால் இது புலப்படும் . 
இதனைப் புற நானூற்றுக்குத் திணை , துறை வகுத்தவர் 
373 - ம் புறப்பாட்டில் , மறக்கள வேள்வி , ஏர்க்கள உரு 
வகமுமாம் என்றனர் . பெருந்தேவனார் தமது பாரதத் 
தில் இவ்வேள்வியை , வீராகம் , வீரயாகம் , என்று 
குறித்து அதன் அங்கங்களை விரித்துக் கூறியிருக்கிறார் . 

. 
( 372 , உரை . ) வியாஸ பாரதத்தில் (உத்யோக , அத் 58 , 
141 ) ரணயஜ்ஞம் , சஸ்த்ர யஜ்ஞம் என்ற பெயர்கள் 
இதற்குக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . சஸ்த்ர யஜ்ஞம் 
என்று வருமிடத்தில் யாகத்தோடு போர் மிக விரிவாக 
உருவகப் படுத்தப்பட்டிருக்கிறது . மேலும் , போர் 
தொடங்கு முன் களப்பலியூட்டுதல் தமிழ் நாட்டு 
வழக்கமாயிருந்ததென்று ஊகிக்கலாம் . 

வில்லி பார 
தத்தில் உத்யோக பருவத்தில் களப்பலியூட்டுச் சருக் 
கம் ஒன்று உளது . பெருந்தேவனார் பாரதத்திலும் , 


பகைவன் கருத்தழிக பார்வேந்தன் வெல்க 
குகுவென்று மாமுகுர்த்தங் கொண்டு - மிகவும் 
களப்பலியை யூட்டினார் கார்முரசங் கொட்ட 
வளப்புலிகள் போலெங்கும் வந்து , 

( 452 ) 


14 


சொற்களின் சரிதம் 


பாரத 


என வருகிறது . ஆனால் வியாஸ பாரதத்தில் இச் 
செய்தி காணப்படவில்லை . வெற்றியின் பொருட்டுப் 
பூர்வாங்கமாக உயிர்ப்பலி கொடுத்தல் மரபு . தமிழ்ப் 
நூல்களில் அராவானைப் 

பலியிட்டமை 
கூறப்படுகிறது . அராவானைப் பலியிட்டுக் குருக்ஷேத் 
திரமென்னும் சமரபூமி முழுதும் சுரோணிதமும் மாமிச 
மும் சிந்தி , வீர ஸ்திரீகளுக்குத் துரியோதனனையும் 
பிராதாக்கள் தொண்ணூற்றொன்பதின்மர்களையும் பலி 
யாக உதகம்பண்ணி , அலகைக்கும் பக்ஷசாதிகளுக்குஞ் 
சுரோணிதமும் மாமிசமுந்தானம்பண்ணி , தங்கள் படை 
நிலையுங் குறித்துப் பிரதிக்கினை முற்றும் வரை கருதி 
ஆர்ப்பரவம் பண்ணி ............ என வருவது இதற்குச் 
சான்று . இப்பலியூட்டுக் கிரியை போர்க்களமும் நெற் 
களமும் ஒருசார் ஒப்புமையுடைய தென்பதை விளக்கு 
கிறது . நெற்களத்திலும் பலியூட்டுதல் உண்டென் 
பது முன்னர்க் காட்டப்பட்டது . 

போர் ஒரு வேள்வியாகக் கருதப்பட்டதாகவே , 
போர் நிகழும் இடத்தைக் களம் என்றது போல 
வேள்வி நிகழும் யாகசாலையும் களமெனக் கொள்ளப் 
பட்டது . 
நற்பனுவல் நால்வேதத்து 
அருஞ்சீர்த்திப் பெருங்கண்ணுறை 
நெய்ம்மலியாவுதி பொங்கப்பன்மாண் 

* வியாஸ பாரதத்தில் அராவானைப் பலியிடுதல் காணப்பட 
வில்லை . ஆனால் , துர்க்கையின் பிரீதிப் பொருட்டுப் பலியிட்டனரென 
வில்லி கூறுகின்றார் . துர்க்கையை அர்ச்சுனன் தோத்திரம் செய்த 
தாக வியாஸ பாரதம் ( பீஷ் -23 ) தெரிவிக்கிறது . இவ்வழிபாட் 
டையும் பலியையும் கொற்றவை நிலை ( தொல் , புறத் 3 ; வெண்பா 
மாலை 35 ) எனத் தமிழ் நூலார் வழங்குவர் . 


களம் 


15 


எனப் 


வீயாச் சிறப்பின் வேள்வி முற்றி 
யூபம் நட்ட வியன் களம் பலகொல் , 

( புறம் 15 ) 
பாண்டியன் பல்யாகசாலை 

முதுகுடுமிப் 
பெருவழுதியை ஒரு புலவர் பாடுகின்றார் . இங்கே 
யாகசாலையைக் களம் என அவர் வழங்குகின்றார் . 

இங்ஙனமாகப் பொருள் விரிந்துகொண்டே செல் 
லச் செல்ல , இச்சொல்லுக்குப் பொதுப் பொருள் 
கொடுத்துப் பிரயோகத்தை மிகுதிப் படுத்துவது அவ 
சிய மெனத் தோன்றியது . எனவே , இடம் என்ற 
பொதுப் பொருள் , களம் என்ற சொல்லுக்கு வாய்த் 
தது . தொல்காப்பியத்தில் இப் பொதுப்பொருள் பல 
சூத்திரங்களில் காணப்படுகிறது . உதாரணமாக , 

அவன் வரம்பிறத்தல் அறந்தனக் கின்மையின் 
களஞ்சுட்டு கிளவி கிழவியதாகும் 
தான்செலற் குரிய வழி ஆகலான 

( களவியல் -30 ) 
‘ என்ற சூத்திரத்தைக் காண்க. இளம்பூரணரும் 
நச்சினார்க்கினியரும் இடம் என்றே பொருள் கூறினர் . 
கொலைக்களக் காதை என்ற தொடரிலும் ( சிலப் -16 ) 
இடம் என்பதே பொருள் . இது பொதுப் பொருள் 
தோன்றிய பின்னரே வந்ததெனக் கருதுதல் தகும் . 
ஒரு வழக்கை இங்கே தனிப்படக் காட்டு தல் அவசியம் : 
அரசனது சபையையும் வேறுவகைச் சபைகளையும் 
அவை என்றே பண்டைத் தமிழ் நூல்கள் உணர்த் 
தும் . இச்சொல் சபையையும் அது கூடும் இடத்தை 
யும் குறிப்பதாகவே கொண்டனர் . மறங்கெழு சோழ 
ருறந்தை யவையத்து ( நற்றிணை -400 ), நிலந்தரு திரு 
விற்பாண்டியனவையத்து ( தொல் - பாயிரம் ) முதலிய 


16 


சொற்களின் சரிதம் 


பிரயோகங்கள் இதனை வலியுறுத்தும் . பின்னர் சபை 
கூடும் இடத்திற்குத் தனிப் பெயர் இருத்தல் நல 
மெனத் தோன்றவே , அவைக்களம் என்ற தொடர் 
மொழி வழக்கில் வந்தது . 

உளரெனினும் இல்லாரோ டொப்பர் களனஞ்சிக் 
கற்ற செலச் சொல்லாதார் , 

( குறள் -730 ) 
என்ற குறளிற் போல , இடவாற்றலால் அவையகத் 
தைக் குறித்துப் பின்னர் அவைக்களம் என்ற தொடரே 
வழங்கிற்றெனக் கொள்ளுதல் வேண்டும் . பரிமேலழகர் , 
நச்சினார்க்கினியர் ( மலைபடு 39-40 உரை) , அடியார்க்கு 
நல்லார் ( சிலப் 5 , 157 உரை ) முதலியோருடைய உரை 
யில் இத்தொடர் பயிலுகின்றது . 

இக் களம் என்ற சொல்லின் வரலாறு யாது ? இப் 
போதுள்ள இலக்கியங்களுள் மிகப் பழமையான சங்க 
நூல்களில் இச்சொல் காணப்படுகிறது . வடமொழி 1 
இலக்கியத்தை நோக்கினால் இச்சொல் இன்னும் மிக்க 
பழமை வாய்ந்ததென்பது விளங்கும் . ரிக் வேதத்தில் 
( X. 48,7 ) இச் சொல் கல என்ற வடிவில் வழங்கியிருக் 
கிறது ; இதன் பொருள் நெற்கதிரடிக்கும் களம் என்ப 
தாம் . அதர்வ வேதத்திலும் இப்பொருளிலேயேகாணப் 
படுகிறது . வேதாங்கங்களில் ஒன்றாகிய நிகண்டு 
விலும் , யாஸ்கரது நிருக்தத்திலும் போர் என்ற 
பொருள் ஏற்பட்டுவிட்டது . நெற்களத்தில் பலியிடுவ 
தனை யஜ்ஞம் என்ற பெயரால் ஒரு கற்ப நூல் வழங்கு 
கிறது . ரிக்கு , அதர்வம் என்ற வேதங்களும் யாஸ்கரது 
நிருக்தமும் சங்க காலத்திற்குப் பல நூற்றாண்டுகள் 
முற்பட்டன . ஆகவே , களம் என்ற சொல் வடமொழி 
யினின்று பெறப்பட்டதாதல் வேண்டும் . தமிழில் 


களம் 


17 


இடம் என்ற பொதுப் பொருள் இச்சொல்லிற்கு 
அமைந்தது போலவே , வடமொழி நிகண்டுகளிற் சில 
வும் இப்பொதுப் பொருளைத் தருகின்றன . 

இது போன்று பல சொற்கள் வேதத்துள் வழங்கி 
யனவாயுள்ளன . இவைகளைத் திரட்டி ஆராய்தல் 
மிக்க பயன் தரும் . பல வினாக்களுக்கும் இவை இடந் 
தருகின்றன . இச்சொற்கள் வேதமொழிக்கும் தமிழ் 
மொழிக்கும் பொதுப்பட்டனவா ? அங்ஙனமாயின் இரு 
மொழிகளுக்குமுள்ள தொடர்பு யாது ? வேதமொழி 
யினின்று தமிழிற் கொள்ளப்பட்டனவா ? அங்ஙன 
மாயின் எக்காலத்துக் 

கொள்ளப்பட்டன ? கடன் 
கொள்ளுதற்கு முன்பு தமிழ் மொழியின் நிலைமை எவ் 
வாறிருந்தது ? தமிழ் மக்கள் வேதத்தில் வல்லுநராகி 
இச்சொற்களைக் கொண்டனரா ? அல்லது வேத 
மொழிக்குரியார் தமிழ் நாட்டிற்கு வந்து உறவாடிய 
பொழுது அவர்கள் கொணர்ந்தனவா ? என்ன வகை 
யான கூட்டுறவு இருந்தது ? தமிழ் நாகரிகத்திற்கும் 
ஆரிய நாகரிகத்திற்கு முள்ள தொடர்பு யாது ? தமிழ் 
மக்களுக்கும் ஆரிய மக்களுக்கும் உரிய ஆதித் தொடர்பு 
தான் யாது ? 

இவ்வினாக்களுக்கு விடை தருவது எளிதன்று . 
மொழி யாராய்ச்சியில் வல்லவர்களும் , பழங்கால மக்கள் 
வரலாற்று - ஆராய்ச்சியில் வல்லவர்களுமே முயன்று 
விடை காணுதற்குரியர் . இவ்விடைக்கும் 

இவ்விடைக்கும் இப்போ 
துள்ள ஜாதிச் சச்சரவு , சமயச் சச்சரவு , மொழியுரிமைச் 
சச்சரவு , அரசியற் சச்சரவு முதலியவற்றிற்கும் 
யாதொரு தொடர்பும் இல்லை . காய்தல் உவத்தல் 
அகற்றி , இவ்வாராய்ச்சியை மேற்கொள்ளுதல் பெரும் 
பயன் தரவல்லது . 


2 


3. கண் வட்டம் 


என்று 


ஈடு முதலிய வியாக்கியானங்களில் தமிழ் நாட்டுச் 
சரித்திர சம்பந்தமான பல பொருள்கள் உள்ளன . 
அவற்றைச் சரித்திரக் கண்கொண்டு நோக்கிப் பயன் 
பெற வேண்டியது தமிழறிஞர் கடமை . 

‘ கண்வட்டம் என்ற தொடர்மொழி மலையாள 
மொழியிலும் வழங்கியுள்ளது . கம்மட்டம் 
நம் மலையாள சகோதரர்கள் வழங்குகிறார்கள் . இதற்கு 
நாணயம் அச்சடிக்கும் இடம் என்றுதான் பொருள் .. 
டாக்டர் குண்டர்ட் . இம் மலையாளச் சொல்லையும் 
கொடுத்து இது மருவிவரும் வேற்று வடிவமொன்றை 
யும் அறிவுறுத்துகின்றார் . அன்றியும் , கம்பட்டம் என் 
பது தமிழ் வடிவம் என்றும் உணர்த்துகின்றார் . திரா 
விட மொழிகளில் மிக இளையதான மலையாள மொழி 
யில் மட்டுமின்றி , மிக்க மூப்புடைய கன்னட மொழி 
யிலும் இச்சொல் , கம்மட என்ற உருவத்தோடு 
காணப்படுகிறது . எனவே கண்வட்டம் என்பது 
கம்பட்டம் எனப் பிற மொழிகளில் உருவமைந்து 
நின்றதெனக் கொள்ளலாம் . 

இனி , கண்வட்டம் என்பதன் வரலாறு யாதென 
நோக்குவோம் . பொற்பணி செய்யும் இடத்தை 
அக்ஷமாலா எனக் கௌடில்யர் தமது அர்த்த சாஸ் 
திரத்தில் ( ப்ரகரணம் 2 , அத்தியாயம் 13 ) வழங்கினர் . 
முற்காலத்தில் அரசாங்கத்திற்குப் பொற்பணி செய் 
வோரது கடமைகளுள் ஒன்று நாணயம் அச்சடித்த 


கண் வட்டம் 


19 


என்ற 


லாகும் . இது 14 - ஆம் அத்தியாயத்தில் விளங்கும் . 
அக்ஷமாலா என்பது தமிழில் அக்கசாலை என வழங் 
கும் . இன்றும் திருநெல்வேலியில் , அக்கசாலைப் 
பிள்ளையார் கோயில் தெரு என்று ஒரு தெருவிற்குப் 
பெயர் . இத் தெருவில் வசித்து வருபவர்களில் பெரும் 
பாலார் பொற்பணி செய்யும் வகுப்பினரே . அக்ஷபாலை 

வடமொழிப் பெயரைத் தமிழ்ப் பெயராக்க 
முயன்றதன் பயனே கண்வட்டம் ஆகும் . அக்ஷம் 
அல்லது அக்கம் என்பது கண் எனப் பொருள்படும் . 
பாலை என்பது வட்டம் எனக் கொள்ளப்பட்டது . 
ஆகவே ‘அக்ஷமாலை என்பது கண்வட்டம் ஆயிற்று . 
அக்ஷராலை என்பது , ஸ்வர்ணாதி பரிகர்மாவஸ்தா 
னஸ்ய ஸம்ஜ்ஞா என்று விளக்கப்பட்டுள்ளது . இத 
னோடொத்து பொற்களரி - கண்வட்ட ஸ்தலம் என் 
றார் திருமொழி வியாக்கியானத்தின் ( 2 , 10 , 2 ) அரும் 
பதவுரைகாரர் . இப்பொருளும் , அக்ஷமாலை யின் 
மொழிபெயர்ப்பே கண்வட்டம் என்பதை உறுதிப் 
படுத்துகிறது . 


4. பொழுது 
பொழுது என்ற சொல்லை எடுத்துக் கொள் 
வோம் . தமிழிலக்கியத்தில் முதன் முதலில் காணப் 
படும் வடிவம் இதுவே யாகும் . புறநானூற்றில் , 

கடந்தடு தானைச் சேர லாதனை 
யாங்கனம் ஒத்தியோ வீங்குசெலல் மண்டிலம் 
பொழுதென வரைதி புறக்கொடுத் திறத்தி 
மாறி வருதி மலைமறைந் தொளித்தி 
அகலிரு விசும்பி னானும் 

பகல் விளங் குதியாற் பல்கதிர் விரித்தே . ( 8 ) 
என வருகின்றது . இச்சொல்லை அழுத்திக் கூற 
வேண்டும் இடங்களில் பொழுது எனக் கற்றறிந் 
தோர் அனைத் தொலிகளையும் அழுத்திக் கூறியே 
வந்தனர் . ஆனால் சாதாரண மக்கள் , போழ்து என 
முதலசையை நீட்டி அழுத்தம் பெற வைத்தனர் . இந் 
நிலையில் பழங் கன்னடத்திலுள்ள பொழ்து என்ப 
தும் , தெலுங்கிலுள்ள பொர்து என்பதும் தோன்ற 
லாயின . 

வழக்கில் முதலில் தோன்றிய 
போழ்து , பின் நாளடைவில் இலக்கியங்களிலும் ஏறத் 
தொடங்கிவிட்டது . கலித்தொகையில் எட்டு இடங் 

பழைய தமிழ் நூல்களின் காலத்தைத் துணிவதற்குரிய சரித் 
திரச் சான்றுகள் ஒரோவழியன்றிக் கிடைப்பன வாகா . இச் 
சான்றுகள் கிடையாத வழி , நூல்களின் அகச்சான்று கொண்டே 
காலந்துணிதல் இயலும் . இவ்வகைச் சான்றுகளுள் முக்கியமா 

சொல்லாராய்ச்சியாம் . சொல்லாராய்ச்சி காலந்துணிதற் 
குரிய கருவியாதலை ஒரு சில உதாரணங்களால் விளக்குகின்றேன் . 


உலக 


னது 


பொழுது 


21 


களில் ( 4 , 82 , 93 , 94 , 108 , 117 , 143 , 145 ) இது வரு 
கின்றது . உதாரணமாக , 

இப்போழ்து போழ்தென் றதுவாய்ப்பக் கூறிய 
அக்கடவுள் மற்றக் கடவுள் , 

( 93 ) 
என்ற பகுதியைக் காண்க . திருக்குறளில் ஐந்து 
இடங்களிலும் ( 412 , 539 , 569 , 930 , 1229 ) , நான் 
மணிக்கடிகையில் மூன்று இடங்களிலும் ( 45 , 76 , 93 ) 
இச்சொல் வந்துள்ளது . ஓருதாரணம் தருகின்றேன் : 

பதிமருண்டு பைத லுழக்கு மதிமருண்டு 
மாலை படர் தரும் போழ்து 

( குறள் , 1229 ). 
வழக்கில் இச்சொல் நிலைத்துவிட்ட பின்னர் 
அத்துச்சாரியை முதலியன பெற்றும் வரலாயிற்று . 
* பூமி நடுக்குறூஉம் போழ்தத்து 

( 9 , 20 ) 
எனவும் , 

போதித் தலைவனொடு பொருந்திய போழ்தத்து ( 15 , 26 ) 
எனவும் , மணிமேகலையில் ஆட்சியுள்ளது . 

நாலடியாரிலும் இச்சொல் உருபு பெற்று வந் 
துள்ளது : 

நல்லாவின் கன்றாயின் நாகும் விலைபெறூஉம் ; 
கல்லாரே ஆயினுஞ் செல்வர்வாய்ச் சொற்செல்லும் ; 
புல்லீரப் போழ்தின் உழவேபோல் மீதாடிச் 
செல்லாவாம் நல்கூர்ந்தார் சொல் . 

( 115 ). 
காலஞ் செல்லச் செல்ல , போழ்து என்பது 
இடையிலுள்ள ழகர வொற்று நழுவி யுச்சரிக்கப்பட் 
டது . சில பிரதேசங்களில் இறுதியிலுள்ள து நழுவி 
யுச்சரிக்கப்பட்டது . எனவே போது என்றொரு வடி 
வும் , போழ் என்றொரு வடிவும் உலக வழக்கில் வர 


22 


சொற்களின் சரிதம் 


ஆண்ட 


லாயின . இவ்விரண்டனுள் போழ் என்பது பிராந் 
திய வழக்காகவே நின்று திசைச் சொல்லாய் முடிந் 
தது . மலையாள மொழியில் போழ் என்றே இன்றும் 
வழங்குகின்றது . அம்மொழியிலுள்ள இலக்கிய வழக் 
கிலும் பண்டுதொட்டு உள்ளது . எழுத்தச்சன து 
இராமாயணத்தில் , 

* அப்போழே கங்க கடந்நீடினான் விஸ்வாமித்ரன் 
என வருகின்றது . ஆனால் போது என்பது தமிழ் 
நாட்டில் உலக வழக்கொடு நில்லாது இலக்கிய வழக் 
கிலும் புகுந்துவிட்டது . அகநானூற்றில் ஒரு செய் 
யுளில் ( 259 ) இவ்வடிவம் அச்சுப் பிரதியில் காணப்படு 
கிறது . ஆனால் , இப்பாடம் தவறென்று தோன்று 
கிறது . வழக்குச் 

வழக்குச் சொற்களை மிகுதியாய் 
நூல்களின் கண்ணேதான் முதன் முதலில் இச்சொல் 
புகுந்திருத்தல் கூடும் . இவ்வூகத்திற்கேற்ப , பக்தி 
நூல்களாகிய தேவாரம் , நாலாயிரம் முதலியவற்றில் 
இச்சொல் காணப்படுகின்றது . உதாரணமாக , அப்பர் 
தேவாரத்தில் , 

எப்போதும் இறையும் மறவாது நீர் 
முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் 
செப்போதும் பொனின் மேனிச் சிவனவன் 

அப்போதைக் கஞ்சல் என்னும் ஆரூரனே , ( V , 6 , 1 ) 
என வருகின்றது . திருமங்கை மன்னன் பெரிய திரு 
மொழியில் , 
எப்போதும் பொன்மல ரிட்டிமையோர் தொழுது தங்கள் 
கைப்போது கொண்டிறைஞ்சிக் கழல்மேல் வணங்க நின்றாய் 
இப்போதென் னெஞ்சினுள்ளே புகுந்தாயைப் போக லொட் 
நற்போது வண்டு கிண்டும் நறையூர் நின்ற நம்பீயோ,(டேன் 

( 7 , 2 , 8 ) 


பொழுது 


23 


என 


என முதலடியிலும் மூன்றாமடியிலும் வருகிறது . 
உரைமேற்கொண் டென்னுள்ள மோவாதெப் போதும் 
வரைமேல் மரகதமே போலத் - திரைமேற் 
கிடந்தானைக் கீண்டானைக் கேழலாய்ப் பூமி 
இடந்தானை யேத்தி யெழும் , 

( இயற் 1 , 26 ) 
முதலாழ்வார்களுள் ஒருவராகிய பொய் 
கையார் வாக்கிலும் வருகின்றது . பக்தி நூல்களி 
லன்றி , பிற இலக்கியங்களிலும் இவ்வழக்குக் காணப் 
படுகிறது . முத்தொள்ளாயிரத்தில் , 
நெடுவீதி நேர்பட்ட போது , 

( புறத்திரட்டு 1525 ) 
என வந்துள்ளது . 

பொழுது என்ற சொல் , தனிப்பட நின்று கால 
கதியில் அடைந்த வேற்று வடிவங்கள் மேலே உணர்த் 
தப் பட்டன . இச்சொல் அகர இகரமாகிய சுட்டெழுத் 
துக்களோடும் , எகரமாகிய வினா வெழுத்தோடும் 
புணர்ந்து வருங்கால் அடைந்துள்ள வேறுபாடுகள் 
இனிக் கவனிக்கற்பாலன . அப்பொழுது , இப்பொழுது , 
எப்பொழுது என வருதல் சாமானியம் . அப்போழ்து , 
இப்போழ்து , எப்போழ்து என வருதல் பண்டை இலக் 
கியங்கள் சிலவற்றிற் காணலாம் . அப்போது , இப் 
போது , எப்போது என வருதலும் முன் காட்டிய உதா 
ரணங்கள் கொண்டு தெளியலாம் . இவற்றின் மேலாக 
அப்போ , இப்போ , எப்போ என்ற உருவங்களும் 
நாளடைவில் வழக்கிற் புகுந்தன ; உலக வழக்கிலிருந்து 
சாமானிய நூல்களிலும் ஏறின . 

ஆண்டவனே இப்போ அழைத்த பணிவிடை யேன் ! 


24 


சொற்களின் சரிதம் 


51 


ளன . 


என்ற 


என்று ராமப்பய்யன் அம்மானையில் ( 1039 ) வந் 
துள்ளது . சில காலத்துக்கு முன் இயற்றப்பெற்ற 
கீர்த்தனங்களிலும் , பதங்களிலும் , நாடகங்களிலும் , 
இதுபோன்ற சொற்கள் மிகுதியாய் வழங்கப்பட்டுள் 

உதாரணமாக , 
எப்போ தான் இரங்குமோ ஏதோ உன் திருவுள்ளம் , 

கீர்த்தனையைக் கூறலாம் . இக்காலத்து 
‘ அப்போ முதலிய சொல்லுருவங்களே உலக வழக்கிற் 
கற்றாரிடையும் மற்றாரிடையும் மிகுதியாகக் காணப்படு 
கின்றன . ஒலி முயற்சியின் எளிமை காரணமாக இவ் 
வழக்கு ஏற்பட்டுள்ளதெனத் தெள்ளிதின் உணரலாம் . 
இச்சொற்கள் தாமும் அப்பொ , இப்பொ , எப்பொ 
என ஈற்று நெடில் குறுகியும் , அப்ப , இப்ப , எப்ப என 
ஈற்றுயிர்மெய் பகர அகரமாய்த் திரிந்தும் , அப்பவும் , 
இப்பவும் , எப்பவும் என உம் என்ற இடைச் சொற் 
பெற்றும் பேச்சு முறையில் வழங்கி வருதல் யாவரும் 
அறிவர் . 


ஆகவே , பொழுது , போழ்து , போது ; அப்போ 
இப்போ , எப்போ ; அப்ப , இப்ப , எப்ப ; அப்பவும் , இப் 
பவும் , எப்பவும் என்ற சொல்லுருவங்கள் கால அடை 
வில் முறையே தோன்றியுள்ளன . தொல்காப்பியர் , 

முதலெனப் படுவது நிலம்பொழு திரண்டின் 
இயல்பென மொழிவர் இயல்புணர்ந் தோரே 

( அகத் , 4 ) 
பொழுது ஒன்றையே எடுத்தாண்டுள்ளார் . 
திவாகரரும் பொழுது என்ற உருவமொன்றனையே 
காலப் பெயர்களுள் தந்துள்ளார் . இதனை , 


பொழுது 

25 
வேலையும் அமையமும் காலையும் ஏல்வையும் 
பதமும் காலமும் பொழுதெனப் படுமே , 

( 1,108 ) 
என்ற சூத்திரத்தால் அறியலாம் . பிங்கலர் தமது 
நிகண்டில் , 

போழ்தும் கொன்னும் பொழுதும் செவ்வியும் 
ஏல்வையும் வேலையும் அமையமும் காலையும் 
காலும் பதமும் காலம் ஆகும் . 

( II , 187 ) 
எனக் கூறியமையால் போழ்து என்ற சொல்லுரு 
வத்தையுங் கொண்டனர் . மண்டலபுருடரும் ( 16 - ம் 
நூற்றாண்டு ) மேலைச் சூத்திரத்திலுள்ள கால் என்ப 
தற்கு மாறாகப் பாணி என்ற சொல்லைக் கொண்டு , 
பொழுது போழ்து என்ற இரண்டனையுமே உடம் 
பட்டனர் . இதனை , 
வேலையே அமையஞ் செவ்வி யேல்வையே பொழுது பாணி 
காலைகொன் பதமே போழ்து காலப்பேர் ஈரைந்தாமே 

( 1 , 30 ) ) 
என்று அவர் கூறுவதனால் அறியலாம் . இங்குக் 
காட்டியவற்றால் போது என்பது காலப் பொருளில் 
வருதல் பிற்பட்ட வழக்கென்பது விளங்கும் . 12 - ம் 
நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய நேமிநாதம் , 
அன்ன பொழுது போதாம் , 

( 35 ) 
என்று கூறுவதனால் பொழுது என்பதே ‘ போது 
எனத்திரிந்த தென்பதும் , திரிந்துவந்த புதுச்சொல் 
வழுவமைதியாகக் கொள்ளற்பால தென்பதும் நேமி 
நாதமுடையார் கருத்தாகும் . இச்சொல் அகநானூற் 
றில் வந்ததெனல் பொருத்தமின்று . ஆனால் , நிகண்டுக் 


26 


சொற்களின் சரிதம் 
காரர்கள் சுமார் 1000 ஆண்டுகளாக இச்சொல்லை 
உடன்படவில்லை . மலர் என்ற பொருளுடைய போது 
என்பதனோடு இதனை மயங்கவைத்தல் கூடாதெனக் 
கருதியமை ஒரு காரணமாகலாம் . இங்ஙன மிருப்ப , 
கூதிர் நின்றன்றாற் போதே மாதிரம் , என நெடுநல் 
வாடை ( 72 ) யிற் பயின்று வருவதாகப் பதிப்பித்து , 
அகநானூற்றுச் செய்யுளொன்றும் ( 264 ) ஒப்புமைப் 
பகுதியாக 

மகாமகோபாத்தியாய டாக்டர் 
உ . வே . சாமிநாதய்யரவர்களாற் காட்டப்பட்டுள்ளது . 
அகநானூற்றில் ‘ கூதிர் நின்றன்றாற் பொழுதே காத 
லர் , எனவே வருகின்றது . ஆதலால் , போதே என்ற 
பாடம் ஆதாரம் யாதுமின்றித் தனித்து நிற்கின்றது . 
இஃது ஏடெழுதுவோரால் நேர்ந்த பிழையெனவும் , 
பொழுதே என்பதுவே பாடமாதல் வேண்டுமெனவும் 
கொள்ளத்தக்கன . போதே 

பாடங் 
கொள்ளின் , ஒரூஉ வெதுகையின் நலங்கெடுதலும் 
உணரற்பாலது . 

மேற்குறித்த பல்வேறு வடிவங்களுள் , போது 
என்பது அப்பர் தேவார முதலியவற்றிலே முதன் முதற் 
காணுதலால் , அச்சொல் காலம் என்னும் பொருளில் 
வந்துள்ள நூல்களெல்லாம் அவர் வாழ்ந்த 7 - வது நூற் 
றாண்டினை அடுத்துள்ளனவாதல் ஒருதலை . முதலாழ் 
வார்களுள் 

பொய்கையாழ்வார் இச் 
சொல்லை ஆளுதலால் , அவரும் அந் நூற்றாண்டில் 
வாழ்ந்தவரேயாவர் . 7 - ம் நூற்றாண்டின் இறுதியில் 
வாழ்ந்தவராகலாம் இவரைக் கடைச் சங்க காலத்த 
வர் என்றும் , களவழியின் ஆசிரியராவர் என்றும் கூறு 
தல் சிறிதும் ஏற்புடைத்தன்று . திணைமாலை நூற்றைம் 
பது என்ற நூலில் , 


என்று 


ஒருவராகிய 


பொழுது 


27 


காணாவெப் போதுமே கண் , 
என வருகின்றது . எனவே , இக்கீழ்க்கணக்கு நூல் 
ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தில் தோன்றிய 
தாதல் வேண்டும் . 


போது என்பதற்கு நேரே முற்பட்ட உருவமாக 
வுள்ளது ‘ போழ்து இது வழங்கியுள்ள நூல்களை இரு 
கூறாகப் பகுக்கலாம் . இச்சொல் தனித்த நிலையில் 
வருவது ஒரு கூறு ; சாரியை முதலியன பெற்று வரு 
வது மற்றொரு கூறு . இது தனித்துவரும் நூல்கள் 
தேவாரம் முதலியவற்றிற்கு நேரே முற்பட்டவையாதல் 
வேண்டும் . எனவே இவைகள் 6 - ம் , 7 - ம் நூற்றாண்டு 
களில் எழுந்தனவாகலாம் . இந்நூல்களுக்கு எடுத்துக் 
காட்டாக வுள்ளன கலித்தொகை, திருக்குறள் முதலி 
யன . சாரியை பெற்ற வழக்காறுள்ள நூல்கள் தேவார 
காலத்துக்கும் பிற்பட்டன வாதல் வேண்டும் . எனவே 
இவை 8 - ம் , அல்லது 9 - ம் நூற்றாண்டுகளில் இயற்றப் 
பெற்றனவாகலாம் . இந்நூல்களுக்கு எடுத்துக்காட் 
டாக வுள்ளன நாலடியார் , மணிமேகலை முதலியன . 


போழ்து என்பதன் பூர்வ ரூபமாயுள்ளது பொழுது . 
இவ்வுருவம் மட்டும் காணப்பெறும் நூல்கள் போழ்து 
தனித்து வந்த காலத்திற்கும் 

காலத்திற்கும் முற்பட்டனவாதல் 
வேண்டும் . எனவே இவைகள் கி.பி. முதல் மூன்று 
நூற்றாண்டுகளில் தோன்றியனவாகலாம் . இவற்றிற்கு 
எடுத்துக்காட்டு எனக்கொள்ளத் தக்கது புறநானூறு . 
ஆனால் , இன்றும் இச்சொல் வழக்கிலுள்ளமையால் 
காலவரையறை செய்வதற்கு 

பயன்படுமா 
றில்லை . 


28 

சொற்களின் சரிதம் 
‘ அப்போ முதலியன , ராமப்பய்யன் அம்மானையில் 
வருதலாலும் , முன்னூல்களிற்காணப் பெறாமையாலும் , 
இச்சொற்கள் பயின்று வரும் நூல்களெல்லாம் 17 - ம் 
நூற்றாண்டிற்குப் பிற்பட்டன என்று கொள்ள வேண் 
டும் . அப்ப முதலியனவும் , அப்பவும் முதலியனவும் 
நூல்களில் இன்னும் ஏறவில்லை . ஆனால் பேச்சு வழக் 
கிலிருந்து கடிதங்களில் இச்சொற்கள் ஏறிவிட்டன . 
இப்பவும் இவ்விடத்தில் யாவரும் சேமம் என்று கடி 
தங்களில் காணலாம் . 

பொழுது என்ற சொல்லாராய்ச்சியினால் இலக்கி 
யங்கள் தோன்றிய காலம் வரையறைப்பட்டு , இலக்கிய 
சரிதம் நமக்குப் புலப்படுகின்ற முறையை மேலே 
விளக்கினேன் . 

இது முதற்படி . ஒரு மொழியில் 
மாத்திரம் ஒரு சொல் அடைந்துள்ள உருவ வேறு 
பாடுகளைக் காலமுறையில் நோக்கி ஆராய்வதுடன் 
இம் முதலாராய்ச்சி நின்றுவிடுகிறது . 

இதற்கு 
மேலாக இம்மொழியின் கிளை மொழிகளிலே இச் 
சொல் வழங்குமாற்றையும் அதன் உருவ வேறுபாடு 
களையும் அறிதல் வேண்டும் . இது இரண்டாவது படி . 

. 
இவ்வாராய்ச்சியால் இச்சொல்லின் பூர்வ சரித்திரம் 
நுண்ணிதின் விளங்குதலோடு கிளை மொழிகளின் சரித் 
திரக் கூறுபாடுகள் சிலவும் புலப்படுவனவாம் . 
ஙனமே இவ்வாராய்ச்சி மேலும் மேலும் செல்ல வேண் 
டுவதாயுள்ளது . தமிழறிஞர்கள் 

நெறியில் 
ஆராய்ந்து உண்மை 

முயல்வார்களாயின் , 
தமிழாராய்ச்சி மிக்க பயன் விளைப்பதாகும் . 


இங் 


காண 


5. முன்னிலைப் பெயர் 


இனி , உன் முதலிய சொற்களை நோக்குவோம் . 
இது நீ என்னும் முன்னிலை யொருமைச்சொல் , வேற் 
றுமை யுருபேற்குமிடத்துத் திரிந்துவரும் வடிவமாகும் . 
தன்மை முதலிய இடப்பெயர்கள் வேற்றுமை கொள்ளு 
மிடத்துத் திரிந்து வருதல் மொழிகள் பெரும்பாலன 
வற்றிற்கு ஒத்த வழக்காம் . வடமொழியில் , அஹம் என 
எழுவாய் வேற்றுமையிலும் , மாம்மயா , மஹ்யம் முதலி 
யனவாகப் பிற வேற்றுமைகளிலும் வருகின்றன . 
லத்தீன் மொழியில் ego என்பது எழுவாய் ; me , mei , 
mihi , me என்பன பிற வேற்றுமைகள் . ஜெர்மன் 
மொழியில் , ich என்பது எழுவாய் ; mein ( er ) , mir , 
mich என்பன பிற வேற்றுமைகள் . பிரஞ்சு மொழியில் 
je என்பது எழுவாய் ; me , moi , mon என்பன பிற 
வேற்றுமைகள் . ஆங்கிலத்தில் 1 எழுவாய் ; me , my 
என்பன பிற வேற்றுமைகள் . திராவிட மொழிகளிலும் 
இங்ஙனமே வேற்றுமையில் எழுவாய்கள் திரிந்தனவே . 
இவ்வழக்கினோடு ஒத்துத் தமிழிலும் நீ என்பது நின் 
எனத் திரிந்துவரும் . தொல்காப்பியர் , 

நீ யென் னொருபெயர் நெடுமுதல் குறுகும் 

ஆவயின் னகரம் ஒற்றாகும்மே ( உருபியல் . 7. ) 
என்றனர் . 

பவணந்தி முனிவரும் இங்ஙனமே 
கூறினர் : 
யான் யாம் , நீ நீர் , என் எம் நின் நும் ஆம்பிற ( உருபு . 8. ) 
என்பது நன்னூல் . இங்குக் கூறிய நின் என்பதுவே 


30 

சொற்களின் சரிதம் 
பழைமையான வடிவம் . பிற திராவிட மொழிகளில் 
முன்னிலை யொருமைப் பெயர்களை நோக்கி இதனை 
அறியலாம் . சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியர் 
காட்டும் சொல் வழக்கே காணப்படுகிறது . இவ்விலக் 
கியங்களில் நின் என்பதுவே யாண்டும் வழங்கப்பட் 
டுள்ளது . சங்க காலத்து இறுதியில் தோன்றிய கலித் 
தொகை , பரிபாடல் என்ற நூல்களிலும் இவ்வழக்கே 
யுள்ளது . 

நீ என்பதன் பன்மை நீயிர் எனவே தொல்காப் 
பியர் கூறினர் . நீயிர் நீயென வரூஉங் கிளவி 
( பெயர் . 34 ) என்பது சொல்லதிகாரச் சூத்திரம் . 
ஆனால் , இவ்வாசிரியர் கருத்தின்படி நும் என்பது 
நீயிர் எனத் திரிந்ததெனல் வேண்டும் . 
அல்லதன் மருங்கிற் சொல்லுங் காலை 

க்கெட நின்ற மெய்வயின் ஈவர 
இ இடை நிலை இ ஈறுகெட ரகரம் 
நிற்றல் வேண்டும் புள்ளியொடு புணர்ந்தே 

( புள்ளி மயங் . 31 ) . 
இச் சூத்திரத்தின் கருத்து ஊன்றி நோக்கற் 
பாலது . நும் என்பது நீம் என்றாகிப் பின் நீ இர் 
என முடிந்ததெனல் அதன் கருத்து . இதனால் நும் 
என்பது முற்கால வழக்காயிருந்து அதன் பிற்பாடு 
நீ இர் என்பது கால அடைவில் தோன்றியதென்று 
தொல்காப்பியர் கொண்டனர் . தொல்காப்பியர் கருத்து 
அமைதியுடையதென்பது மேற்கூறுவதனா 

னே உணர 
லாகும் . நன்னூலார் இச்சொல் வரலாற்றை நுனித்து 
நோக்கினாரில்லை . எழுவாய் வேற்றுமை 

திரிபில் 
பெயரே என்னும் பொது நியதியை மனத்துட் 


முன்னிலைப் பெயர் 


31 


கொண்டு , நீயிர் என்பதன் பிற்கால வடிவமாகிய நீர் 
என்பது , நும் எனத் திரிந்தது என்றனர் . கால முற் 
பிற்பாடுகளை அவர் பொருட்படுத்த வில்லை என்பது 
இதனால் தெளிவாகின்றது . இந் நுண்பொருளில் 
அவர் பிழைபட்டனர் என்றுதான் கூறவேண்டும் . 
ஆசிரியர் தொல்காப்பியர் நீம் என நிறுத்தியது 
வெறுங்கற்பிதமன்று . கன்னடத்திலும் கோ தமொழி 
யினும் நீம் , நீமெ என்பன முறையே காணப்படுத 
லால் , தமிழிலும் ஒரு காலத்து நீம் வழங்கியிருத்தல் 
வேண்டுமென ஊகிக்கலாம் . ஆனால் தொல்காப்பியர் 
காலத்து அவ்வழக்கு வீழ்ந்து நீ இர் என்பது உலக 
வழக்கில் புகுந்திருத்தல் வேண்டும் . தம் காலத்து 
வழங்கிய நும் என்ற சொற்கொண்டு வழக்கு வீழ்ந்த 
சொல்லினைப் புலப்படுத்தி , பிற்கூறிய சொல்லினின் 
றும் நீ இர் என்பது தோன்றிற்று எனக் காட்டுதலே 
தொல்காப்பியர் கருத்தாம் . கால அடைவை நோக்கி 
இவர் உண்மை வரலாற்றைக் கூறியுள்ளது பெரிதும் 
பாராட்டற் பாலதாம் . சீவக சிந்தாமணியில் ( 1932 ) , 
நீமே , வென்றிக் களிற்றா னுழைச் செல்வது வேண்டும் 

( என்றான் , 
என வருகின்றது . இங்கே நச்சினார்க்கினியர் நும் 
என்னும் சொல் நீ இர் என முழுவதுந் திரியாது மகரம் 
நிற்பத்திரிந்து நீம் என நின்றது எனக் குறிப்பெழு 
தினர் . செந்தமிழ் வழக்கொழிந்த நீம் கொடுந்தமிழ் 
நாடொன்றில் திசைச்சொல்லாய் வழங்கலுற்று எஞ்சி 
நின்றதனை ஆசிரியர் எடுத்தாண்டனர் என்று கொள் 
ளுவதே நேரிதாகும் . இதுபற்றியே இனி நீமென்று 
ஒரு திசைச் சொல்லுமாம் என்று பக்ஷாந்தரமாக 
அவர் எழுதிய தென்க. 


32 

சொற்களின் சரிதம் 
தொல்காப்பியர் அமைத்த நீ இர் என்பதனை 
ஒழித்து நன்னூலார் ( 12 - ம் நூற்றாண்டினிறுதி ) நீயிர் , 
நீர் , நீவிர் என்ற மூன்றனையும் முன்னிலைப் பன்மை 
களாகத் தந்துள்ளார் : 


தான்யான் நான் நீ யொருமை ; பன்மை 
மதாம் 
யாம் நாம் எலாமெலீர் நீயிர் நீர் நீவிர் 

( நன் . பெயரியல் . 30 ) 
என்பது சூத்திரம் . இவர் நீ இர் என்பதற்குரிய உடம் 
படுமெய் தோன்றிய வடிவங்களையே ( நீயிர் , நீவிர் ) 
கொண்டனர் . 11 - ம் நூற்றாண்டில் தோன்றிய வீர 
சோழியத்தில் , நீர் என்பது குறிக்கப்பட்டுள்ளது . 
ஆனால் இதன் உரை , நீர் என்பது நீயிர் நீவிர் என 
ஆதேசமாம் எனக் கூறுகிறது . 13 - ம் நூற்றாண்டின 
தாகிய நேமிநாதம் , 


பேராம்பெயர் ; பெயர்த்துப் பேர்த்தாம் ; ஒடுவோடாம் ; 
நீராகும் நீயிர் ; எவனென்ப - தோருங்கால் 
என் என்னை யென்றாகும் ; யாமுதற்பேர் ஆமுதலாம் ; 
அன்ன பொழுது போதாம் . 

( 35 ) 


எனத் தெரிவிக்கின்றது . நீயிர் என்பது நீர் எனத் திரிந் 
தது . பழையவாய் நடைபெற்று வருஞ் சொற்களில் 
திரிந்து நடப்பனவற்றை வழுவல்லவென்று அமைத் 
தலை உணர்த்துதல் நுதலிற்று என்பது பழையவுரை . 
இதனால் நீர் என்பது வழுவமைதியாதல் தெளியப் 
படும் . முதன் முதல் உலக வழக்கிலே இச்சொல் 
தோன்றுதல் இயற்கை . ஐயப்பாடின்றிக் காலவரை 
யறை செய்யக்கூடிய இலக்கியங்களை நோக்கு 

வோ 
மானால் , கி . பி . 7 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்தி 


முன்னிலைப் பெயர் 


33 


லிருந்து முன்னிலைப் பன்மையில் நீர் வழங்கப்பட் 
டுள்ளது . உதாரணமாக , அப்பர் தேவாரத்தில் ,, 

அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டுநீர் 

கரும்பற்றப் படத் தூவித் தொழுமினோ, ( V. 12 ) 
என வந்துள்ளது . உலக வழக்குச் சொற்களை மிகுதி 
யாக எடுத்தாண்டுள்ள தேவாரம் திவ்யப் பிரபந்தம் 
முதலியவை தவிர ஏனை இலக்கியங்களில் இச்சொல் 
வருமாயின் , இவற்றை அத் தேவாரம் முதலியனவற் 
றிற்கு மிகப் பிற்பட்டனவென்று கொள்ளுதல் சொல் 
வழக்காறொடு பொருந்துவதேயாம் . கீழ்க்கணக்கு நூல் 
களுள் ஒன்றாகிய திணைமாலை நூற்றைம்பதில் , 

வாடாத சான்றோர் வரவெதிர் கொண்டிராய்க் 
கோடாது நீர்கொடுப்பி னல்லது - கோடா 
எழிலு முலையும் இரண்டிற்கும் முந்நீர்ப் 

பொழிலும் விலையாமோ போந்து , 
என வருகின்றது . இந்நூலினை 9 - ம் நூற்றாண்டின 
தாக் கொள்ளுதலே நேரிது . சிலப்பதிகாரத்தில் 
அடிகள் நீரே அருளுக ( பதிகம் , 62 ) எனவும் , அடிகள் 
நீரே அருளுதிராயின் ( X , 62 ) , இட்ட சித்தி யெய்து 
விர் நீரே ( XI , 103 ) , பெறுதிர் போலு நீர் ( XI , 123 ) 

1. குன்று முண்டு நீர் பாடினிர் செலினே ( 110 ) எனவும் , 
நீரும் மண்முழா அமைமின் பண்யாழ் நிறுமின் ( 152 ) எனவும் , 
புறநானூற்றுப் பதிப்பில் காணப்படுகின்றன . முற்செய்யுளில் 
குன்று முண்டு பாடினிர் செலினே என்பது பாடமாதல் வேண் 
டும் . பிற் செய்யுளில் நீயிரும் என்றிருத்தல் வேண்டும் . மதுரைக் 
காஞ்சியில் , நீர்யா ரென்னாது ( 738 ) எனக் காணப்படுகிறது . 
இதுவும் நீயிர்யா ரென்னாது என்றிருத்தல் வேண்டும் . நீர் என்ற 
பிற்கால வழக்குப் புறநானூறு முதலியவற்றில் வருதல் அசம்பா 
விதமாம் . பிறர்க்கு நீர் , இந்நீர ராகுதிர் என்று எனவும் , 
அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று எனவும் குறளில் 
வருதல் , அவர் காலத்தொடு ஒத்த வழக்கேயாகும் . 


3 


34 

சொற்களின் சரிதம் 
எனவும் வருதல் இங்குக் கருதத் தக்கது . * பஞ்சகாவி 
யங்களுள் ஒன்றாகிய இதுவும் மேற்குறித்த காலத்த 
தென்பதற்கு இப்பிரயோகங்களும் சான்றாயமையும் . 
பிற்காலத்து வழக்கு ‘ நீர் என்பதனோடு அமைந்து 
விடவில்லை . நீர்கள் என்பதனை , 

அக்கும் ஆமையும் பூண்டன லேந்தி இல் 
புக்குப் பல்பலி தேரும் புராணனை 
நக்கு நீர்கள் நரகம் புகேன்மினோ 

தொக்க வானவரால் தொழுவானையே ( V , 97 , 14 ) 
என அப்பர் வழங்கியுள்ளார் . நீங்கள் என்பதனை , 

நூலவையார் போல் நீங்கள் 
நோக்குமினே யென்றாள் , 

( 1045 ) 
எனத் திருத்தக்கதேவரும் , 

பொய்ம்மாயப் பெருங்கடலிற் புலம்பா நின்ற 
புண்ணியங்காள் தீவினைகாள் திருவே நீங்கள் , 

( VI , 27,1 ) 
என அப்பரும் வழங்கினர் . ஆகவே முன்னிலைப் பன் 
மைப் பெயர்களைக் கால அடைவில் 

நீம் , நீ இர் , நீயிர் , நீவிர் , நீர் , நீயிர்கள் , 

நீவிர்கள் , நீர்கள் , நீங்கள் 
என நிறுவலாம் . இவற்றுள் நீ இர் , நீயிர் என் 
சங்க இலக்கிய காலத்தன . நீர் , நீங்கள் என்பன 
6 - ம் நூற்றாண்டளவில் வழக்கிற் புகுந்து இன்றளவும் 
நிலைத்து நிற்கின்றன . நீம் , நீ இர் , நீயிர் , நீவிர் , 
நீர்கள் இவ்வைந்தும் வழக்கொழிந்து விட்டன ; நீயிர் 
வடமொழியிலும் பஞ்சகாவ்யம் 

வழக்குக் 
காணப்படுகின்றது . பஞ்ச மஹா காவ்யாநி ராமாயண ரகுவம்ச 
குமாரஸம்பவ 

கிராதார்ஜுநீய 

ரூபாணி ( கவிகல் 
பலதா , 78 ) . 


* 


என்ற 


ப 


மாக 


முன்னிலைப் பெயர் 


35 


கள் , நீவிர்கள் என்பன வீரசோழியத்திற்கு உரை 
வகுத்த பெருந்தேவனாராற் கொள்ளப்பட்டன ; இவை 
யும் வழக்கொழிந்தனவே . இவற்றுள் சிலவற்றை 
மீண்டும் வழக்கில் புகுத்துதற்கு ஸ்ரீ வி . கோ . சூரிய 
நாராயண சாஸ்திரியார் முதலியோர் சில ஆண்டு 
கட்கு முன்னர் முயன்றனர் . 

இனி நும் என்பதை நோக்குவோம் . இது சங்க 
இலக்கியங்களுள் பெருவரவிற்றாயுள்ளது . இதுவே 
முன்னிலைப் பெயர்களுள் காலத்தால் முற்பட்ட தென் 
பது மேலே குறிக்கப்பட்டது . முதலில் நின்ற நகர 
வொற்றுக் கெட்டு உம் எனப் பிற்காலத்தாரால் 
ஆளப்பட்டது . 

ஒன்றாலுங் குறைவில்லை யூர்தி வெள்ளே 
றொற்றியூர் உம்மூரே யுணரக் கூறீர் ( அப்பர் . VI , 9,8 .) 
காலவியாப் பொன்விளக்குந் தந்தும்மைக் 
கைதொழுவேன் 

( சீவக . 1045 ) . 


இவ்வாறு நகரவொற்றுக் கெடுதற்கு இரண்டு 
காரணங்கள் கூறுதல் கூடும் . முதலாவது , நகரவுக 
ரத்திற்குரிய ஒலியை உச்சரிப்பது சிறிது சிரமமாகும் . 
இவ்வெழுத்தில் தொடங்கும் சொற்களில் பெரும் 
பாலன உலக வழக்கில் சாதாரணமாய்க் காணப்படு 
வனவல்ல . காணுமவற்றுள்ளும் ஒருசில நகரவொகரம் 
முதலியனவாகத் திரித்து உச்சரிக்கப்படும் . இதனால் 
சிரமமுண்மை அறியலாம் . இரண்டாவது , சந்தியில் 
உம் எனப் பிரிக்கத் தக்கபடி நும் அமைந்து விடுத 
லும் உண்டு. உதாரணமாக , நின்னுமாம்பிற ( நன் . 
உருபுபுணர் 8 ) என்றது , நின் நும் என்றேனும் , நின் 


36 

சொற்களின் சரிதம் 
உம் என்றேனும் பிரிக்க இடங்கொடுக்கும் . இது 
போன்று பிரிந்து நகரவொற்றுக் கெட்டு உகரமாத் 
திரையாய் நின்று உம் என வருதலும் கூடும் . ஆங் 
கிலத்தில் orange என்ற சொல்லின் சரிதத்தை 
உணர்ந்தார் இதனை எளிதில் ஒப்புவர் . 

உருபேற்றவழி முன்னிலைப் பன்மை வடிவங்கள் 
மேலை இரண்டனோடு அமைந்துவிடவில்லை. நுங்கள் , 
உங்கள் என்பனவும் தொடர்ந்தன . 
நுங்கட்கு யானுரைக்கேன் வம்மின் யான்வளர்த்த 

கிளிகாள் ( திருவாய் 6 , 8 , 5 ) , 
எனவும் , 

உன்னுருவிற் சுவை யொளியூறோசை நாற்றத் 
துறுப்பினது குறிப்பாகு மைவீர் நுங்கள் 

( அப்பர் VI.27,4 ) 
எனவும் , 
பொங்குமத மானமே ஆர்வச் செற்றக் 

குரோதமே யுலோபமே பொறையே நீங்கள் 
உங்கள்பெரு மாநிலத்தி னெல்லை யெல்லாம் 
உழறுமிது குறைமுடிப்பீர்க் கரிதேயானேல் 

( அப்பர் VI , 27 , 7 ) 
எனவும் வரும் மேற்கோள்களால் இதனை உணர 
லாம் . இங்குக் கவனிக்கத் தக்கது பிறிதொன்றுளது . 
நீர்கள் நீங்கள் நுங்கள் உங்கள் என்ற சொற்களில் , 
அஃறிணைப் பன்மைக்குரியதாகத் தொல்காப்பியர் 
கூறிய கள் விகுதி , பன்மைச் சொற்களோடு சார்த்தி 
வழங்கப்பட்டுள்ளது . எனவே நும் , உம் என்பன 
பன்மை என்ற உணர்ச்சி மறையத் தொடங்கிய 
காலத்து , இவ் விகுதி புணர்க்கப்பட்டதாகல் வேண் 
டும் . உருபேற்கும் நிலையில் முன்னிலைக்குரிய சொற் 


37 


முன்னிலைப் பெயர் 
கள் நும் , உம் , நுங்கள் , உங்கள் என்ற நான்குமாம் . 
இவற்றுள் * நும் ஒன்றே மிகப் பழமையானது . மற் 
றைய மூன்று சொற்களும் பெருந்தேவனாரால் வீர 
சோழிய வுரையில் ( காரிகை. 37 ) காட்டப்பட்டன . 
மயிலை நாதர் உம் என்றதனை மட்டும் தம் உரையில் 
கூறினர் . உம் முதலியன 6 - ம் நூற்றாண்டளவில் 
வழக்கில் வந்தன வெனக் கொள்ளலாம் . 


பயின்று 


என 


இனி , முன்னிலை யொருமையில் உருபேற்றுவரும் 
வடிவினை நோக்குவோம் . நின் என இது வருமென் 
பது முன்பே குறிக்கப்பட்டது . இதுவே பண்டை 
இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் 
வருவது . ஆனால் இதுவும் நாளடைவில் உன் 
உருமாறத் தொடங்கிவிட்டது . உன் என்பது பிற் 
காலத்துத் தோன்றி இன்றுவரையும் நிலைத்திருக் 
கிறது . 
ஒருவனே எம்பிரானே உன் திருப் பாதங் காண்பான் , 

( அப்பர் IV , 26 , 10 ) , 
அவ்வைக்கு மூத்த மாம னொருமகற் கின்றுன் தாதை 

( சீவக . 1046 ) , 
என்பனவற்றில் உன் னும் , 

பொன்னானாய் மணியானாய் போக மானாய் 
பூமிமேல் புகழ்தக்க பொருளே யுன்னை 

( அப்பர் VI , 95 , 7 ) , 
என்பதில் உன்னை யும் , 

ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே ( புறம் -45 ) எனப் 
பதிப்பித்துள்ளது பிழையாதல் வேண்டும் . உரையில் நுங்குடி 
யன்றோ என வருதலால் தோற்பது நுங்குடியே என்பதே பாட 
மெனக் கொள்க . இங்ஙனமே நற்றிணையில் கோடேந்தல்குல் 
தழையணிந்தும்மோடு ( 368 ) என்பதும் , கோடேந்தல்குல் தழை 
யணிந்து நும்மோடு என்றிருத்தல் வேண்டும் . 


38 


சொற்களின் சரிதம் 


உனையுனு முணர்வை நல்கா 
யொற்றியூ ருடைய கோவே 

( அப்பர் VI , 46 , 2 ) , 
என்பதில் உனை யும் , 
உன்னோடுடனே யொருகடலில் வாழ்வாரை 

( தாச்சி . திருமொழி 7 , 5 ) , 
என்பதில் உன்னோடு ம் , 
உன்னை யெப்போது மறந்திட் டுனக்கினி தாயிருக்கும் 

( அப்பர் IV , 112 , 4 ) , 
என்பதில் உனக்கு ம் , 

கருவாய்க் கிடந்துன் கழலே நினையுங் கருத்துடையேன் 
உருவாய்த் தெரிந்துன் றன் நாமம் பயின்றேன் 
உனதருளால் 

( அப்பர் IV , 94-6 ) 
வந்துன தடியேன் மனம் புகுந்தாய் 

( பெரிய திருமொழி III , 5-1 ) , 
உத்தமனுனது நாம மல்ல தொன்றுரைத்தல் தேற்றான் 

( சீவக . 1048 ) 
என்பனவற்றில் உனது ம் , 
உன்னுடைய விக்கிரம மொன்றொழிய யாமெல்லாம் 

( பெரியாழ் V , 4 , 6 ) , 
என்பதில் உன்னுடைய வும் வருதல் காணலாம் . 

மேற்காட்டியவற்றுள் உருபுகள் பலவும் உன் 
என்பதனைச் சார்ந்து வந்தமை நோக்கத்தக்கது . இங் 
ஙனம் பெருவழக்காக வரும் இச் சொல்லினை வீர 
சோழியம் தான் முதன் முதற் கூறுகின்றது . நன்னூல் 
இதனைக் கூறாதே விடுத்தொழிந்தது . இதற்குரிய 
காரணம் யாதென்று நோக்குதற்குரியது . இலக்கண 
ஆசிரியர்கள் வழக்கும் செய்யுளும் என்னும் இரண்டினை 
யும் ஆராய்ந்து நூலியற்றுதல் கடமை . தொல்காப்பி 


முன்னிலைப் பெயர் 


39 


யர் இம்முறையில் தமது பேரிலக்கணத்தை இயற்றி 
னார் என அந்நூற்பாயிரம் தெரிவிக்கின்றது . செய் 
யுள் வழக்கை ஆராய்தல்தானும் எளிதில் இயலுவ 
தன்று தம் காலம் வரை தமது மொழியில் இயன் 
றுள்ள நூல்கள் அனைத்தையும் கற்றறிதல் எத்துணை 
அரியகாரியம் என்பது சொல்லித் தெரியவேண்டா . 
நூல்கள் கிடைப்பதற்கு இக்காலத்தில் வாய்த்திருக்கும் 
வசதிகள் முற்காலத்தில் இல்லை . நூற்றுக்கணக்கில் , 
வேண்டுமானால் ஆயிரக் கணக்கில் , பிரதிகளை வெளி 
யிடுதற்கு வேண்டும் அச்சு யந்திரம் முற்காலத்தில் 
கிடையாது . பிரதிகளைப் பல இடங்களிலும் பரவச் 
செய்வதற்கு வேண்டும் போக்குவரவு வசதிகளும் 
இல்லை . இவை போன்றன இல்லாத காலத்து நூல் 
வழக்கை முற்ற அறிதல் என்பது இயலாத காரியமாம் . 
இதுவே இயலாததாயின் , உலக வழக்கை வேண்டிய 
அளவு அறிதல் தானும் கூடாததொன்றாகவே இருக் 
கும் . என்றாலும் ஓராசிரியர் இவ்விரண்டின் இன்றிய 
மையாமையும் உணர்ந்து இவற்றை அறிய ஒருவாறு 
முற்படுவாராயின் , அதுவே நமக்கு வியப்பை விளைக்க 
வல்லது . தொல்காப்பியர் இங்ஙனம் செய்தவர் . நன் 

முதலியோரெல்லாம் முன்னோர் நூலின் 
வழியே சென்றனரே அன்றிப் புதுவதாகத் தம் காலத் 
துத் தமிழை வேண்டுமளவு ஆராய்ந்தாரென்று கூ உறு 
தற்கு இயலவில்லை . 

உலகவழக்கை, முந்து நூலோர்கள் நன்கு ஆராய 
வில்லை யென்பது ஒருபுறமிருக்க , ஆராயவேண்டும் 
அவசியமில்லை என்ற கருத்தும் கொண்டிருந்தார்கள் . 
உலகமென்பது உயர்ந்தோர் மாட்டே , என்ற ஒரு நிய 
தியை மேற்கொண்டு விட்டார்கள் . தம் கருத்தின்படி 


னூலார் 


40 


சொற்களின் சரிதம் 


யன . 


உயர்ந்த நூலாசிரியர்களது வழக்குத்தான் இவர் 
களால் கொள்ளப்பட்டது . பக்தி நூல்களோ இதற்கு 
முற்றும் மாறான கொள்கையுடையன . தமிழ்சமுதா 
யத்தில் பல்வேறு திறத்தினரும் எளிதில் உணர்ந்து 
ஈடுபடும்படி இந்நூல்கள் அமைந்தன ; இன்னிசை 
யோடு பாடுதற்கு உரியன . எனவே , 

சாதாரண 
மக்களது சொல்வழக்காற்றைப் பெரிதும் பின்பற்றி 

ஆதலால் கல்வியாளர்கள் வழங்காத வழக்குக் 
கள் இவற்றிற் பெரும்பான்மையாய்க் காணப்படும் . 
இவற்றுள் ஒன்று உன் , உன்னை என்ற வரிசை . 
எனவே இலக்கண நூலோர் இவற்றைப் புறக்கணித்து 
வந்தனர் . உயர்ந்த இலக்கிய ஆசிரியர்களும் இவற் 
றைக் கையாளாது விடுத்தனர் . இவ்வழக்குக்களுக்கு 
கால அடைவில் தகுதி யேற்பட்டதன் பின்னரே ,, 
உயர்ந்த இலக்கிய ஆசிரியர்கள் இவற்றை ஆளத் 
தொடங்கினர் . ஆகவே , சீவக சிந்தாமணி போன்ற ஓர் 
உயர் தர இலக்கியத்தில் இவை காணப்படுமாயின் , 
அவ்விலக்கியங்கள் தேவாரம் முதலியவற்றிற்கு மிகப் 
பிற்பட்டன என்று எளிதில் கூறிவிடலாம் . இவ்வ 
கைச் சொல்லாராய்ச்சி யின்றியே சீவக சிந்தாமணி 
காலத்தாற் பிற்பட்டதென வேறு சரித்திரக் காரணங் 
களால் துணியப்பட்டிருப்பது இச்சொல்லாராய்ச்சியை 
யும் முடிபையும் வலியுறுத்துகின்றது . கீழ்க்கணக்கு 
நூலாகிய திணைமாலை நூற்றைம்பதில் , 

முலையாலும் பூணாலும் உன் கண் தாஞ் சேர்ந்த 
இலையாலும் இட்ட குறியை - உலையாது 
நீர்சிதைக்கும் வாய்ப்புதல்வன் நிற்கும் உனைமுலைப் 

பால் 
தார்சிதைக்கும் வேண்டா தழூஉ 

( 152 ) 


முன்னிலைப் பெயர் 


41 


என்ற செய்யுளில் உன் , உனை என்பவைவந்துள்ளன . 
ஒருகால் இச் செய்யுளில் ஏதேனும் ஐயப்பாடிருப் 
பின் , திணைமொழி யைம்பதில் பின்வரும் செய்யுளைக் 
காண்க : 

செந்தா மரைமலரும் செய்வயல் நல்லூர 
நொந்தால்மற் றுன்னைச் செயப்படுவ தென்னுண்டாம் 
தந்தாயும் நீயே தரவந்த நன்னலம் 
கொண்டாயும் நீயாயக் கால் . 

[ 36 ] 
இங்கே , உன்னை என்ற சொல்லை ஆசிரியர் 
வழங்கியிருக்கிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . கீழ்க் 
கணக்கைச் சார்ந்தனவாகப் போற்றப்படுதலாலே 
இவை 

உயர்ந்த இலக்கியங்களாகும் . மேற்கூறிய 
நெறியே நோக்கின் இவற்றின் காலம் 

அப்பரது 
காலத்திற்கு ஒரு நூற்றாண் டளவாவது பிற்பட்டிருக் 
கலாம் . இங்ஙனம் கீழ்க்கணக்கு நூல்களை எடுத் 
தாண்டுள்ள சிலப்பதிகாரத்தில் உன் பெருந்தானத் 
துறுதி யொழியாது ( XV , 34 ) என வருகின்றது . இங் 
ஙனம் வருதல் இக்காவியம் இன்னும் பிற்பட்டதா தலை 
உணர்த்துகிறது . 

காலப்பெயராய் வருவது பொழுது 
சொல் . முன்னிலைப் பெயராயுள்ளது உன் முதலியன . 
இனி வினையெச்சமாய் நின்று இடைச் 

சொல்லை 
நிகர்த்து வரும் ஆனால் என்பதனைக் கவனிப்போம் . 
இவ்வடிவில் இதற்குச் சொல்லமைதி 

கூறுதல் 
ஏலாது . இது முழுவடிவம் அன்று என்பது எளிதில் 
உணரலாம் . ஆயினான் என்பது , 

ஆனான் எனக் 
குறைந்து நின்றது . 
அருமறையோ டாறங்கம் ஆயினானை 

( அப்பர் VI , 1 , 6 ) 


என்னும் 


42 


சொற்களின் சரிதம் 


என 


நல்வினையும் தீவினையும் ஆனான்றன்னை 

( அப்பர் VI , 11 , 2 ) 
ரண்டு வடிவங்களும் வந்துள்ளன . ஆயினார் 
என்பது ஆனார் எனக் குறைந்து நின்றது . 
ஆயர் மத்தெறி தயிரி னாயினார் 

( சீவக 421 ) 
முற்றா மதிச்சடையர் மூவ ரானார் 

( அப்பர் VI , 10 , 7 ) 
என இரண்டு வடிவங்களும் வந்துள்ளன . இச்சொல் 
வடிவங்களின் வாயிலாக நோக்கினால் , ஆனால் என் 
பதன் முழு வடிவம் , ஆயினால் என்பதாதல் தெளி 
வாகும் . 

ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் 

நன்றாகா தாகி விடும் . 
என்றவிடத்து ஆயினும் என்பது ஆனும் எனக் 
குறைந்து நின்றது என்றனர் 

நச்சினார்க்கினியர் 
( தொல் - சொல் , 230 உரை ) . இந்நெறியால் நோக் 
கினும் ஆயினால் என்பது ஆனால் எனக் குறைந்து 
நின்றமை வெளிப்படை . 

ஆயினான் என்றதன் அமைதிக்கும் ஆயினால் என் 
றதன் அமைதிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. முதலது , 
ஆ என்ற வினையடியும் , இன் என்ற இறந்தகால 
இடைநிலையும் , ஆன் என்ற படர்க்கை ஆண்பா 
லொருமை விகுதியும் சேர்ந்துள்ளது . இதன் தன் 
மையை மயிலை நாதர் , போயினான் சொல்லினான் என 
வரும் சொற்கள் இறந்தகாலந் தரும் இன் இடை- நிலை 
பெறாது , போனான் சொன்னான் என வருவனவும் 
( நன் . 256 ) எனக் கூறுவது கொண்டு உணரலாம் .. 
ரண்டாவது ஆ என்ற வினையடியும் இன் என்ற 


43 


முன்னிலைப் பெயர் 


ஆயின் 


என்பது 


எச்சவிகுதியும் ஆல் என்ற எச்ச விகுதியும் கூடி 
யமைந்தது . இங்கு இருவேறு எச்சவிகுதிகள் உள் 
ளமை கூர்ந்து நோக்கத்தக்கது . இன் என்ற எச்ச 
விகுதி ஒன்றானே அமைந்து 
போன்று வரும் வழக்கு மிகப் பழைமையானது . 
தொல்காப்பியரும் தாம் கூறும் ஒன்பது வகை வினை 
யெஞ்சுகிளவிகளுள் , செயின் என்றதனைக் கொண்ட 
னர் ( தொல் , சொல் 220 ) . பண்டைக்காலந் தொட்டு 
இன்று வரையும் இவ்வாய்பாட்டு வினையெச்சங்கள் 
வழக்கில் உள்ளன . 

பா அல் புளிப்பினும் பகலிருளினும் 
என்ற புறநானூற்று அடியில் ( 62 ) இவ்வெச்சவீறு 
உம்மை பெற்று வந்தது . 

வாலறிவன் , நற்றாள் தொழாஅ ரெனின் ( குறள் . 2 ) 
என்று வள்ளுவரும் வழங்கினர் . 
திருமால் குன்றத்துச் செல்குவி ராயின் 

( IV , 91 } 
என்பது சிலப்பதிகாரம் . இவ்வழக்குப் பெருவரவிற் 
ராதலின் மேற்கோள் காட்டும் அவசியம் இல்லை . 

ஆல் என்னும் எச்சவீறு மட்டும் வந்துள்ள 
இடங்களும் பலவாம் . இது யாண்டும் செய்து என் 
னும் இறந்த கால வினையெச்சத்தின் மேல் வருவ 
தாகும் . உதாரணமாக , 
இறுதியில் இன்பம் எனக்கீங் குரைத்தால் 

( சிலப் XI , 122 ) 
என இளங்கோவடிகளும் , 
உமக்காட் செய்து வாழலுற்றால் 

( XI , 1,7 ) 
என அப்பர் சுவாமிகளும் , 


44 


சொற்களின் சரிதம் 


அற்றால் அளவறிந் துண்க 

( குறள் , 943 ) 
எனத் திருவள்ளுவரும் , 

சென்றாற் குடையாம் இருந்தாற்சிங் காசனமாம் 
நின்றால் மாவடியாம் நீள்கடலுள் - என்றும் 
புணையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் 

அணையாம் திருமாற்கு அரவு ( முதல் திருவந்தாதி , 53 ) 
எனப் பொய்கை ஆழ்வாரும் , 
என் செய்தால் என்படோம் யாம் 

( இயற் - பெரிய திருவந் . 6 ) 
என நம்மாழ்வாரும் வழங்கியுள்ளார்கள் . 

இவ்வாய் 
பாட்டுச் சொற்கள் தொல்காப்பியத்திலும் சங்க நூல் 
களிலும் காணப்படாமையால் பிற்பட்டுத் தோன்றிய 
வழக்கெனவே கொள்ளற் பாலன . இப்பிற்பட்ட 
வழக்குத் தோன்றி நிலைத்த பின்னரே , செயின் வாய் 
பாட்டு எச்சத்தின் மேல் இதனைச் சேர்த்தல் நிகழத் 
தக்கது . இவ்வாறு சேர்ந்து வருவதும் நாயன்மார் 
கள் காலத்திலும் பின்பும் நல்வழக்கா யிருந்ததென 
நினைக்க இடமுண்டு . 
ஆடினாலும் அரனுக்கன் பில்லையேல் ( அப்பர் V , 99 , 9 ) 
பழகினால் வரும் பண்டுள சுற்றமும் ( அப்பர் V , 77 , 9 ) 
என அப்பரும் , 

ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன் தன் நாமங்கள் 
தானத்தால் மற்றவன்பேர் சாற்றினால் 

( இரண்டாந் திருவந் . 2 ) 
காணக் கழிகாதல் கைமிக்குக் காட்டினால் ( க்ஷ -56 ) 
எனப் பூதத்தாழ்வாரும் இவ்வழக்கை அமைத்தருளி 
யிருக்கிறார்கள் . ஈண்டெல்லாம் குற்றுகரவீற்று வினை 
யடி இகரமூர்ந்து இறந்தகால எச்சமாகி , பின் இன் 


45 


முன்னிலைப் பெயர் 


ஆல் என்பன சேர்ந்து வந்துள்ளன . இவ்வெச்சங்க 
ளிலன்றி , நக்கு , உண்டு , வந்து , சென்று என்பன 
போன்று உகரம் கடதறவூர்ந்து , இயல்பான எச்சங் 
கள் ஒழிந்த பிற எச்சங்களிலும் மேலை விகுதிகள் 
இணைந்து வருகின்றன . 

தமக்கு நல்லது தம்முயிர் போயினால் ( அப்பர் V , 43 , 4 ) 
என்றதில் வரும் போயினால் இதற்குத்தக்கதோர் 
உதாரணமாம் . இச்சொல் போனால் எனவருதல் 
பிரசித்தம் . இதனோடு முற்றும் ஒத்துள்ளது ஆயி 
னால் என்பது . இரண்டும் நெடிலீற்று முதனிலை 
முன்னர் * யகரம் வந்து இறந்தகாலம் பற்றியன ; 
இரண்டும் முறையே போயின் , ஆயின் என நின்று 
காரணம் முதலிய பொருளில் வருவன ; இரண்டும் 
ஆல்விகுதி பெற்றும் வழங்குவன ; இரண்டும் இ 
காலத்துப் பெருவழக்காயுள்ளன . 

இவ்விரண்டு சொற்களிலும் வரும் இன் என் 
பதனை இறந்தகால இடை நிலை யெனக்கொண்டால் 
வரும் இழுக்கு யாதெனச் சிலர் வினவலாம் . முதலா 
வது , இடைநிலையோடு நிற்பின் எச்சப்பொருள் தரு 
மாறில்லை . இரண்டாவது , எச்சமுணர்த்தும் உறுப்பு 
யாதுமில்லாமலொழியும் . மூன்றாவது , இறந்தகாலத்தை 
யுணர்த்திய பின்னரே காரண முதலிய பொருள்களில் 
வரும் விகுதி சேர் தற்பாலன . அற்றால் முதலியன 
வாக முன்பு காட்டியனவற்றைக் காண்க . மலையாள 
மொழியில் , போயால் ஆயால் என வருவனவும் 
ஈண்டு நோக்கற் பாலன . 

* இவ் யகரம் பற்றிச் சேனாவரையரும் நச்சினார்க்கினிய 
ரும் வேறுபட்ட கருத்துடையராய்ச் சில குறிப்புக்கள் எழுதியுள் 
ளனர் ( தொல் . சொல் . சேனா 228 : நச் 230 உரை, ) 


46 


சொற்களின் சரிதம் 


மேற்கூறியவற்றால் போனால் , ஆனால் என்பன 
சொல் வரலாற்றில் மிகப்பிற்பட்ட வழக்கென்பதும், 
இலக்கிய வழக்கும் இப் பிற்பாட்டினை நன்கு தெளி 
வுறுத்துகின்றதென்பதும் அறியலாகும் . ஆயின் , 
ஆயினால் என்பன அதன் மூதாதைகள் என்னலாம் . 
இப்பிற்பட்ட வழக்கினை , 

தமக்கவர் தாம் சார்வரிய ரானால் ( பெரிய திருவந் . 9 ) 
என நம்மாழ்வாரும் ( சுமார் 9 - ம் நூற்றாண்டு ) , 

ஆகி யவரும் அதுவானால் தாய்த்தாய்க் கொண்டு 
ஏகு மளித்திவ் வுலகு ( 15 ) 

எத்துணையும் ஆற்றப் பலவானால் ( 37 ) 
என நாலடியாசிரியரும் ( சுமார் 7 - ம் நூற்றாண்டு ) எடுத் 
தாண்டுள்ளார்கள் . இவ் ஆட்சியும் மிக அருகியே 
காணப்படுகின்றது . இங்ஙனமிருப்ப , வள்ளுவர் 

இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் 

இல்லவள் மாணாக் கடை . ( 53 ) 
எனத் தம் பொய்யாமொழியிற் கூறுகின்றார் . இங்கு 
வரும் ஆனால் என்னுஞ் சொல் இத் தெய்வப் புலவ 
ரது காலம் நாலடியாரின் காலத்தை ஒட்டியதாகலாம் 
என்றுகொள்ள இடந்தருகின்றது ; இக்காலத்திற்கு 
மிக முற்பட்டதாகா தென்பது உறுதி . ஆகவே , 6 - ம் 
நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வள்ளுவர் வாழ்ந் 
தனரெனக் கொள்வோமாயின் , அது பெரும்பாலும் 
உண்மையாயிருக்கலாமெனத் தோன்றுகிறது . கலித் 
தொகையிலும் , ஆயர் எமரானால் ( கலித் . 108 ) , சான் 
றவர்க்கெல்லாம் கடனானால் ( கலித் . 139 ) என வந்துள் 

இங்ஙனம் வருதலால் இத்தொகை நூலின் 
காலமும் பிற்பட்டதாதல் தெளிவாம் . 


ளன . 


6. தோடு 


ளாக 


உள்ளது . 


தோடு என்ற சொல்லுக்குத் தற்காலத் தமிழில் 
பெண்கள் காதில் அணியும் ஆபரண வகையே பொரு 

திருநெல்வேலிப் பிரதேசத்தில் 
மாங்கொட்டை முதலியவற்றின் மேற்புறத்துள்ள ஓடு 
( Shell ) என்ற பொருளும் வழங்குகிறது . திவாகர 
நிகண்டில் , 

தோடே தொகுதியும் பனையிதழ் போல்பவும் 

பூவின் இதழும் புகலுங் கிளவி , 
எனக் காணப்படுகிறது . எனவே தொகுதி , பனை 
யிதழ் , இவ்விதழைப் போன்ற இதழ்கள் , பூவின் இதழ் 
என்ற நான்கு பொருள்கள் முற்காலத்து வழங்கின 
வாக இந் நிகண்டு கூறுதல் அறியலாம் . 

வேறு சில பொருள்களும் அகராதியிற் காணப்படு 
கின்றன . காதணி வகை என்ற பொருள் எக்காலந் 
தொட்டு வழங்கிவந்ததென இலக்கிய வாயிலாக அறி 
தல் பயனுடைத்தாகும் . 

17 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்த குமர 
குருபரர் , 

அழகிய சொக்கற்கு மால்செயத் தோட்டிகல் 
அமர்செய் கயற்கட் குமாரியைக் காக்கவே , 

மீனாட்சியம்மை பிள்ளைத் தமிழில் பாடினர் . 
இங்கே காதணியோடு பொருகின்ற கண்களையுடைய 
குமாரி என்பது பொருள் . 


என 


48 

சொற்களின் சரிதம் 
12- ம் நூற்றாண்டில் கம்ப ராமாயணத்தில் , 
தோடுண்ட சுருளுந் தூங்குங் குழைகளும் சுருளிற் 

றோன்றும் 
ஏடுண்ட பசும்பொற் பூவும் திலதமும் இலவச் செவ்வாய் 
மூடுண்ட முறுவல் முத்து முள்ளுடை முளரிச் செங்கட் 
காடுண்டு புகுந்த தென்ன முனிந்தது கறைவெண் டிங்கள் 

( களியாட்டு 4 ) 
என வருகின்றது . இங்கே சிலேடை நயந்தோன்ற ,, 
பெண்களுடைய முகங்கள் செந்தாமரைக் காட்டிற்கு 
ஒப்பிடப்படுகின்றன . காதணியாகிய சுருள்கள் குறிக் 
கப் படுகின்றன . 

10 - ம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணியிலே , 
நெய்விலைப் பசும்பொற் றோடு நிழல்மணிக் குழையும் நீ இ 
மைவிரி குழலினாளை மங்கலக் கடிப்புச் சேர்த்தி 
என்று கோவிந்தையாரது மணக்கோலச் சிறப்பு வரு 
ணிக்கப்படுகின்றது . தோடு குழை என்ற இரு வகைக் 
காதணிகளும் இங்கே கூறப்படுகின்றன . 

அக்காலத்தவராகிய பட்டினத்துப் பிள்ளையாரும் 
இவ் இருவகைக் காதணிகளையும் , 

ஒருபால் தோடும் ஒருபால் குழையும் 
இருபாற் பட்டமேனி எந்தை 

( கோயில் தான்மணி ) 
எனச் சிவபெருமானது திருக்கோலத்திற் கண்டனர் . 

9 - ம் நூற்றாண்டினராகிய சுந்தரரும் , 
தாழ் மகரக் குழையும் தோடும் அணிந்த திருக்காதனை , 
என்றனர் . 

காலத்தை அடுத்து வந்த 
மாணிக்கவாசகரும் , 


இவர் 


தோடு 


49 


தோலுந் துகிலுங் குழையுஞ் சுருள் தோடும் 
பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் 
சூலமுந் தொக்க வளையு முடைத் தொன்மைக் 

கோலமே நோக்கிக் குளிர்ந்தூதாய் கோத்தும்பீ , 
எனப் பாடினர் . இந்நூற்றாண்டிற்குச் சற்று முன்பு 
தோன்றிய ஆண்டாளும் , 

சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே 

பாடகமே யென் றனைய பல்கலனும் யாமணிவோம் , 
என்று திருப்பாவையில் இசைத்தனர் . சேரமான் 
பெருமாள் நாயனாரும் , 

சூளிகையும் பொற்றோடும் மின்விலக , 
என்று தமது ஆதியுலாவிற் கூறினர் . 

7 - ம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்த நாவுக் 
கரசரும் , 
கொலைவரி வேங்கை யதளும் குலவோடிலங்கு 

பொற்றோடும் 
விலைபெறு சங்கக் குழையும் விலையில் கபாலக் கலனும் , 
என அருளிச் செய்தனர் . 

இவ்வாறே ஞானசம்பந்தரும் , 
தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதிசூடி , 
எனத் தம் திருப்பதிகத்தைத் தொடங்கினர் . க் 
காலத்திற்கு முற்பட்டனவென்று அறுதியிடக்கூடிய 
நூல்கள் ஒன்றிலேனும் தோடு என்பது காதோலை 
அல்லது காதணி என்ற பொருளிற் காணப்படுமா 
றில்லை . எனவே , இச்சொல்லிற்கு இப்பொருள் 7 - ம் 
நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து ஏற்பட்டிருக்கலா 
மென்று ஊகித்தல் தகும் . 


4 


50 

சொற்களின் சரிதம் 
தோடு என்ற சொல்லிற்குப் பனம்பூ , பனையோலை 
என்பன பழைய பொருளென்பது , 

தோடே மடலே ஓலை என்றா 
ஏடே இதழே பாளை யென்றா 
ஈர்க்கே குலையே நேர்ந்தன பிறவும் 

புல்லொடு வருமெனச் சொல்லினர் புலவர் , 
என்ற தொல்காப்பிய மரபியற் சூத்திரத்தாலும் ( 88) 

மடலிவர் போந்தை மதர்வைவெண் தோட்டினும் ... 
இயன்ற பந்தரும் , 

( பெருங் .1 , 38 , 70-2 ) 
என்ற பெருங்கதை அடிகளாலும் அறியலாம் . 

முற்காலத்தில் காதிற்கு அணியாகப் பனம் பூவை 
யும் பனையோலைச் சுருளையும் அணிந்துவந்தனர் . இத 
னாலேயே இக்காதணிக்குத் தோடு என்று பெயர் 
வழங்கலாயிற்று . பனந்தோட்டினைப் பெண்கள் 
அணிந்து வந்தனரென்பது , 

இனமடர் பெண்ணை யீர்ந்தோடு திருத்திச் 

செல்க நங்கை மெல்ல நடந்தென 
என்று வரும் பெருங்கதையால் ( II . 16 , 2- 3 ) 
விளங்கும் . 

இங்கு வரும் பெண்ணை என்ற சொல் பனை 
என்ற பொருளுடையதாம் . தற்காலத்தும் நாகரிகம் 
எட்டாத சிற்றூர்களிற் பெண்கள் இங்ஙனம் பனை 
யோலைச் சுருளையணிதல் காணலாம் . கால அடைவில் 
ஓலைக்கு மாறாகச் சங்கினால் இக்காதணி அமைக்கலாயி 
னர் . இதனையும் தோடு என்று வழங்கினர் . 

“ விரிவெண்டோட்டு வெண்ணகைத் துவர்வாய் 


தோடு 


51 


என்று 


( சிலப் 27,188 ) என்ற இடத்து , வெண்டோடு - சங்கினாற் 
செய்த காதணியாம் என்று பொருளெழுதினர் அரும் 
பதவுரைகாரர் . மணிமேகலையிலும் ,, 
ஒள்ளரி நெடுங்கண் வெள்ளிவெண் தோட்டு , 

வருகிறது . மகாமகோபாத்யாய டாக்டர் 
சாமிநாதையரவர்கள் , வெள்ளி வெண்தோடு என்ப 
தற்குச் சங்கினாற் செய்த காதணி என்று அரும்பத 
வுரையைப் பின்பற்றிப் பொருளெழுதினர் . யானைத் 
தந்தத்தினாலும் இக்காதணியை அமைத்து வந்தனர் . 
சிந்தாமணியில் ( 2440 ) . 
நாகம் மருப்பினீயன்ற தோடும் நலங்கொள் சுறவுக் 

குழையும் , 
என வருவதனால் இது தெற்றென விளங்கும் . 

பொன்னினாலும் இக்காதணியை இயற்றி இதற் 
கும் தோடு என்ற பெயரையே சார்த்தி வழங்கினர் . 

வெள்ளி வெண்டோடு பொற்றோ டாக 
என்ற மணிமேகலையும் ( 5 , 121 ) , 

அணித் தோட்டுத் திருமுகத் தாயிழை , 
என்ற சிலப்பதிகாரமும் ( 8 , 111 ) இவ்வழக்கினைத் 
தெரிவிக்கின்றன . 

பன்மணி முத்தின் பவளம் பதித்தன்ன 

என்மணி வண்ணன் இலங்குபொற் றோட்டின் மேல் , 
என்றார் பெரியாழ்வாரும் . 

நம் காலத்தில் பொற்றோடு அணியும் வழக்கமும் 
பெரும்பாலும் போய்விட்டதென்று சொல்லலாம் . கம் 
மல் என்னும் காதணி வகையையே 

இப்போது 


52 

சொற்களின் சரிதம் 
தோடு என வழங்குகிறோம் . சிவப்புக்கல் ( இரத்தி 
னம் ) வைத்ததோடும் வைரத்தோடும் தான் பெரு 
வழக்கிலுள்ளன . எதிர் காலத்தில் வைரத்தோடு மட் 
டுமே தோடு என்று சிறந்து சொல்லுதற்குரியதாய் 
விளங்குமெனத் தோன்றுகிறது . 


இங்ஙனமாக மென்மேலும் அரிய பொருள்களாற் 
செய்யப்பெற்றுக் காதிலிடும் துளைக்குத் தக்கபடி வடி 
வில் வரவரச் சுருங்கிச் சிறப்புற்று வந்த தோடு , 
குழையினின்றும் முற்றும் வேறானது . மேற்காட்டிய 
சிந்தாமணிச் செய்யுளில் ( 2440 ) தோடும் குழையும் 
தனித் தனி கூறப்பட்டிருத்தல் காணலாம் . தோடு 
அணியும் வழக்கம் ஏற்படுவதற்கு வெகு காலத்திற்கு 
முன்பே குழை அணியப்பட்டு வந்ததாதல் வேண்டும் . 
ஏனெனில் , சங்க இலக்கியங்களிலே தோடு காணப் 
பெறவில்லை; குழை என்னும் காதணியே கூறப்பட்டுள் 
ளது . மதுரைக் காஞ்சியிலே ( 709 ) . 

ஒண்குழை புணரிய வண்டாழ் காதின் , 
என்பது இதற்குத் தக்க எடுத்துக் காட்டு ஆகும் . 
தோடு வழக்கில் வந்த பின்னர் , அதனை இடது காதில் 
அணிந்து வந்தனர் என்பதும் தமிழ் நூல்களாற் 
புலனாகின்றது . 

வாணுதற் பட்ட மின்ன வார்குழை திருவில் வீசப் 
பூண்முலைப் பிறழப் பொற்றோ டிடவயினுடங்க 

வொல்கி , 
என்று சிந்தாமணி ( 1257 ) தெரிவிக்கின்றது குழை 
ஒரு பக்கத்தும் , தோடு ஒரு பக்கத்தும் பூண்டனர் 
என்பது , 


53 


தோடு 


குண்டலம் 


குண்டலம் ஒருபுடை குலாவி வில்லிட 
விண்டலர்ந் தொருபுடை தோடு மின்செய 

(சிந்தா . 1009 ) 
என்ற செய்யுள் உணர்த்துகின்றது . 
என்பது குழைக்கு ஒரு 

ஒரு பெயராகும் . 

பெயராகும் . குழையே 
மஞ்சிகை காதணி குண்டலம் என்று திவாகரம் கூறும் . 
தோடும் குழையும் ஒன்றேயாமெனக் கொண்டு மயங்கி 
னாரும் ஒரு சிலர் உளர் . தக்கயாகப் பரணியில் ( 714 ) 
சங்கமெங்கள் குழை என்ற தாழிசைக்கு உரையெழு 
தும் போது . ‘ குழை.காதிலிடும் சங்கத் தோடு என உரை 
காரர் எழுதியுள்ளமையால் இது புலனாகும் . 

இத்தோடு என்னுங் காதணியை ஆடவர்களும் 
அணிந்து வந்தார்கள் . இதனை , 

காதணிந்த பொற்றோடும் குண்டலமும் நகநகா 

வீ ததைந்த வரைமார்பர் விஞ்சையர்போற் கிடந்தாரே , 
என்ற சிந்தாமணிச் செய்யுள் ( 2241 ) நன்கு புலப் 
படுத்தும் . 

காலத்திற்கு முற்பட்ட நூல்களில் 
காதோலை என்ற பொருளில் தோடு என்ற சொல் 
வழங்கியதில்லையென்று மேலே கண்டோம் . இவ் 
விஷயம் ஆழ்ந்து சிந்தித்தற்குரியது . பனையோலைச் 
சுருளைக் காதணியாக அணிந்த வழக்கமே தேவார 
காலத்து ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் 
தமிழ் நாட்டில் ஏற்பட்டதென நாம் ஊகிக்கலாம் . சங்க 
காலத்தில் இவ்வழக்கம் காணப்படுமாறில்லை ; இது 

இலக்கியங்களை நோக்கியறியலாம் . எனவே 
சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப் 
பட்ட காலத்தில் , சுமார் 4 அல்லது 5 - ம் நூற்றாண்டள 


தேவார 


சங்க 


54 


சொற்களின் சரிதம் 


வில் காதில் தோடணியும் வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் . 
இத்தோடு பொன்னினாற் செய்யப்பட்டுப் பெண்டிர் 
காதுகளில் அணியாக விளங்கியது கி.பி. 6 - ம் நூற் 
றாண்டளவில் என்று கருதுதலும் தகும் . எனவே , 
பொற்றோடணியும் வழக்கத்தைக் குறிப்பிடும் நூல் 
களும் 6 - ம் நூற்றாண்டிற்கு முற்பட்டிருத்தல் கூடாது . 
இந் நூற்றாண்டிற்குப் பிற்பட்டதேயாதல் வேண்டும் . 
ஐம்பெருங் காவியங்களுள் ஒன்றாகிய மணிமேகலை 
பொற்றோட்டினைக் குறிக்கின்றது . ஆதலால் இக் 
காவியமும் இதனோடு சம காலத்ததான சிலப்பதிகார 
மும் 6 - ம் நூற்றாண்டிற்குப் பிற்பட்டனவாதல் தெளி 
யப்படும் . 


என 


தோடு என்னுங் காதணி வடமொழியில் தாடங் 
கம் 

வழங்கப்பெறும் . இவ்வடசொல்லிற்குப் 
பனையோலையால் குறிக்கப்பெற்ற அணியென்பது 
பொருள் . தால , தாட , தாளி , தாடி என்பன எல்லாம் 
ஒரே சொல்லின் வேற்று வடிவங்களே . தாலபத்தி 
ரம் எனவும் இக்காதணியை வடமொழியில் வழங்கியது 
முண்டு . தாட என்பதற்கும் தோடு என்பதற்கும் 
யாதேனும் தொடர்பு உளதா ? காதோலையணியும் 
வழக்கம் முதன் முதலில் தென்னாடாகிய தமிழ் நாட் 
டில் எழுந்ததா ? அல்லது வடநாட்டில் முதன் முத 
லாக உண்டாயிற்றா ? இவை ஆராய்ந்து முடிவு காணு 
தற்குரியன . 


7. விருந்து 
இன்று தீபாவளி. ஒவ்வோர் வீட்டிலுள்ளவர் 
களும் மிகவும் குதூகலமா யிருப்பார்கள் . வீட்டு 
மாப்பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைத்துப் பண் 
டிகை கொண்டாடுவது 

வழக்கம் . வீடுதோறும் 
பலகாரங்களின் நறுமணம் வீசி , சிற்றுண்டிகளின் மீது 
நம்மைப் பேரவாக் கொள்ளும்படி செய்துவிடும் . 
விசேஷமான விருந்துணவுகளும் தயாராயிருக்கும் . 
எட்டு அவுன்ஸ் திட்ட அரிசிப்படி வாங்கியுண்ணும் 
தற்காலத்துப் பஞ்சத்தில் இந்த விசேஷமும் விருந் 
தும் நடக்குமா ? என்று சிலர் கேட்கலாம் . எல்லாருக் 
கும் இந்த அதிர்ஷ்டம் இருக்கமாட்டாது . ஆனால் , 
சிலருக்கு அதிக சலுகையுண்டு . அவர்கள் வீட்டில் 
இவ்வாறு நடக்கும் . மற்றவர்கள் வீடுகளிலும் கூட 
சாதாரண நாட்களைவிட இன்று சிறிதாவது விசேஷம் 
இருக்கத்தான் செய்யும் . ஏழைகளோ 

என்றால் 
அவர்களைப்பற்றி நினைப்பதற்கு இன்று சாவகாசம் 
இருக்குமா ? 

விருந்து என்றால் தற்காலத்தில் உறவினர் , நண் 
பர்களுக்கு நாம் அளிக்கும் விசேஷ உணவுக்கும் பெய 
ராக அமைந்துவிட்டது . பூர்வ சரித்திரத்திலும் இச் 
சொல்லுக்கு இப்பொருளே இருந்தது . 

மாலை நனி விருந்து அயர்மார் 

தேர்வரும் என்னும் உரை வாராதே . ( குறுந் . 155 ) 
என்பதனால் இது விளங்கும் . விருந்து உண்ணுவதற் 

* லோகோபகாரி தீபாவளி மலர் ( 1947 ) . 


56 


சொற்களின் சரிதம் 
குச் சிறிதும் வசதியில்லாத நம்மவர்கள் , அச்சொல் 
லின் பண்டைப் பொருள்களையும் வரலாற்றையும் 
நினைத்தாவது ஆவலைத் தீர்த்துக்கொள்ளலாம் அல் 
லவா ? 

நமது நாட்டுப் பழமொழி என்ன சொல்லு 
கிறது ? பசித்தவன் பழங்கணக்குப் பார்த்தது போல் 
அல்லவா ? 


பழங்கணக்கில் 

என்ன சொல்லியிருக்கிறது ? 
தொல்காப்பியர் ஏழு இடங்களில் இச்சொல்லைப்பற் 
றிக் கூறுகிறார் . ஓரிடத்தில் விருந்து என்றது உண் 
மையில் உயர் திணையாக இருந்தாலும் அஃறிணையைப் 
போலச் சொல்லுக ( சொல் . 57 ) என்கிறார் . விருந்து 
வந்தது என்று சொன்னாலும் அதன் பொருள் விருந் 
தினர் வந்தனர் என்பதாகும் . எனவே , விருந்து 
என்ற சொல்லுக்கு விருந்தாளி என்று பொருள் 
கொள்ளவேண்டும் . வேறோரிடத்தில் விருந்து புறந் 
தருதலும் ( கற்பியல் . 11 ) என்றனர் . ஈண்டு விருந் 
தினர் என்பதே பொருள் . இப்பொருளிலேயே புற 
நானூற்றில் வருகின்றது . விருந்து கண்டு ஒளிக் 
கும் திருந்தா வாழ்க்கை ( புறம் . 266 ) என்பதற்கு 
விருந்தினரைக் கண்டு வைத்தும் அவர்க்கு விருந் 
தாற்ற மாட்டாமல் ஒளிக்கும் நன்மையில்லாத இல் 
வாழ்க்கை எனப் பழைய உரைகாரர் பொருள் கூறு 
கின்றார் . 

இங்கெல்லாம் விருந்து என்பதற்குப் 
புதுமை என்ற பொருட்குறிப்புத் தோன்றவில்லை .. 
பொதுப்பட வரும் விருந்தாளிகளை உபசரித்தலே 
கருதப்பட்டது . தொல்காப்பியர் , 

விருந்தே தானே 
புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே , 


விருந்து 


57 


என்ற 


எனச் செய்யுளியலில் ( 231 ) கூறியது இச்சொல்லின் 
பொருள் வரலாற்றைத் தெளிவுறுத்துவது போலுள் 
ளது . விருந்து என்ற சொல் புதுவதாகப் புனையப் 
பட்டது என்று பொருள்படும் எனக் குறிப்பிக்கிறார் 
ஆசிரியர் . இப்பொருளினின்றும் புதுமை 
பொருளைத் திவாகரர் கொண்டனர் . 

புத்தேள் யாணர் புனைபுணர் விருந்து 

வைத்த வம்பு கடி நவம் புதுமை , ( XI . 173 ) 
என்பது 

திவாகரச் சூத்திரம் . இப்பொருள் புற 
நானூற்றின் காலத்திற்குப் பிற்பட்டதெனத் தோன்று 
கிறது . தொல்காப்பியர் 

தந்த குறிப்பினை உட் 
கொண்டு இப்பொருள் பிறந்ததென நாம் கருதலாம் . 
14 - ம் நூற்றாண்டினரான பரிமேலழகரும் , விருந்து 
என்பது புதுமை ; அஃது ஈண்டு ஆகுபெயராய்ப் புதிய 
தாய் வந்தார்மேல் நின்றது , ( குறள் . 43 , உரை ) என்று 
எழுதினர் . இவர் திவாகரத்தைப் பின்பற்றி இப் 
பொருளைக் கொண்டனர் . புதியராய் வந்தோரைக் 
குறித்த திவாகரச் சூத்திரம் , அதிதியர் வம்பலர் புதி 
யோராமே என்றே உள்ளது . இங்கே 

இங்கே விருந்து 
என்ற சொல் காணப் பெருமை நோக்கத்தக்கது . 

இப் புதுமை என்னும் பொருள் விருந்துண்டி 
ஆக்குவதிலும் , விருந்தினரை உபசரிப்பதிலும் உள 
தாகும் புதிய மனவெழுச்சியை அடியாகக் கொண்டு 
பிறந்ததாகல் வேண்டும் . இம் மனவெழுச்சிக்குக் 
காரணமான கணவனும் விருந்தினனாகக் கருதப்படு 
கிறான் . விருந்துவரக் கரைந்த காக்கையது பலியே 
என்ற குறுந்தொகைச் செய்யுள் ( 210 ) இதற்குச் 
சான்றாகும் . இது , புதுமை என்ற பொருள் முதலா 


58 


சொற்களின் சரிதம் 


கத் தோன்றியது அன்று என்பதையும் ஒருவாறு 
விளக்குகின்றது . 

மேற்கூறியவற்றால் முதலாவது தோன்றிய 
பொருள் விருந்துண்டி என்பதும் , அதனை யடுத்துத் 
தோன்றியது விருந்தினன் என்பதும் , மூன்றாவதாகப் 
பிறந்தது புதுமை என்பதும் புலனாகும் . இம்மூன் 
றாம் பொருள் முதலில் அருகியே காணப்பட்டது . 
விருந்தே காமம் ( குறுந். 204 ) ; விருந்திற் பாணி ( மலை 
படு . 539 ; சிலப் . 10 , 130 ) ; விருந்திறை ( மலைபடு . 319 ) ; 
விருந்திற் பாவை (மணிமேகலை , 18 , 66 ) எனவரும் 
உருவக வகையினால் இப்பொருள் நிலைத்து விட்டது . 
பின்பு திவாகரம் முதலிய நிகண்டுகளிலும் புகுந்து 
கற்றோரது மனத்தைக் கவர்ந்தது . ஆண்டுதோறும் 
நிகழும் விழா என்ற பொருளும் பிற்காலத்து ஏற்பட் 
டது . விருந்தாட்டயரும் ஓர் விஞ்ஞை வீரன் ( சிலப் . 
6 , 4 ) என்பது உதாரணம் . இவற்றுக்கெல்லாம் குதூ 
கலவுணர்ச்சி யுளதாதல் வெளிப்படை . இவ்வுணர்ச்சி 
யில்லாத இடத்தும் இச்சொல் பிற்காலத்து வழங்கப் 
பட்டிருக்கிறது . உதாரணமாக , விருந்திற்றே எம் 
( சிலப் . 2 , 5 ) ; விருந்தின் மன்னர் ( சிலப் . 4 , 12 ; பெருங் 
கதை . IV , 4 , 106 ) என்பவற்றைக் காட்டலாம் . 
ஆனால் , இதனோடு நிற்கவில்லை . களங்கமற்ற 

இல்வாழ்க்கையோடு தமிழ் மக்கள் மனம் 
அமைதியுறவில்லை. வட நாட்டில் ஆரிய சமுதாயத் 
தில் வழங்கிய நால்வகை ஆச்சிரம நியதிகள் தமிழ் 
நாட்டிற் புகுந்தன . இதற்குச் சான்றாக , 

இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் 
நல்லாற்றின் நின்ற துணை . 


இனிய 


விருந்து 


59. 


என்ற 


என்ற வள்ளுவர் வாய்மொழியைக் கூறலாம் . சிலர் 
இரண்டு ஆச்சிரமங்களோடு திருப்தி அடைந்தனர் . 
இல்லறம் , துறவறம் 

பாகுபாடு இதனை 
உணர்த்தும் . 

இந்நிலைகளுள் இல்வாழ்க்கையுட் 
புகுந்த கற்புடையாட்டிக்குரிய சிறந்த கடமைகளுள் 
ஒன்றாக விருந்தினரை உபசரித்தல் முதலில் கூறப் 
பட்டது . இதனை , 


கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் 
மெல்லியற் பொறையும் நிறையும் வல்லி தின் 
விருந்துபுறந் தருதலும் சுற்றம் ஓம்பலும் 

பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் , 
என்ற கற்பியற் சூத்திரத்தால் ( 11 ) தொல்காப்பியர் 
உணர்த்துகிறார் . 


வேறொருவகை விருந்து மிகப் பழங்காலத்துத் 
தானே புண்ணிய வேள்விச் செயல்களுள் ஒன்றாகக் 
கருதப்பட்டுள்ளது . பதிற்றுப் பத்தில் ( 21 ) , 

வருநர் வரையார் வார வேண்டி 
விருந்துகண் மாறாது உணீஇய பாசவர் 
ஊனத்து அழித்த வால்நிணக் கொழுங்குறை 
குய்யிடு தோறும் ஆணாது ஆர்ப்பக் 
கடலொலி கொண்டு செழுநகர் நடுவண் 

அடுமை எழுந்த அடுநெய் ஆவு தி , 
என்று வரும் அடிகளும் , அடுநெய் யாவுதி என்றது 
அடுசில் நெய்யாகிய ஆவுதி யென்றவாறு ; அடு 
நெய்யை ஆவுதி யென்றது , விருந்து புறந்தருதலையும் 
ஒரு வேள்வி யாக்கி , ‘ ஆள்வினை வேள்வி என்று ஒரு 
துறையாக நூலுட் கூறலான் என்பது , என்ற உரை 


60 

சொற்களின் சரிதம் 
யும் இங்கே நோக்குதற்கு உரியன . இங்ஙனம் கூறிய 
நூல் புறப்பொருள் வெண்பாமாலை யாகும் . 

நின்ற புகழொடு நீடுவாழ்க இவ்வுலகில் 
ஒன்ற உயிர்களிப்ப ஓம்பலால்- வென் றமருள் 
வாள்வினை நீக்கி வருக விருந்தென்னும் 
ஆள்வினை வேள்வி யவன் . 

( 215 ) 
இங்கே இறுதியடிக்கு முயற்சியாற் செய்யும் புண்ணி 
யத்தையுடைய வேந்தன் எனப் பொருள் கூறினார் 
உரைகாரர் . இவ் உரைகாரர் ஆவுதி என்ற சொல்லை 
நோக்கி விருந்தை வேள்வி என உபசரித்துச் செய்யுள் 
கூறியதன்று என்பதனை நமக்கு விளங்க விவரிக்கிறார் . 

பதிற்றுப் பத்துப் போன்று பொதுப்பட விருந் 
தோம்புதலை ஒரு வேள்வியாகவே சிலர் கொண்டுள் 
ளார்கள் . வள்ளுவர் , 

இனைத்துணைத்து என்ப தொன்று இல்லை விருந்தின் 

துணைத்துணை வேள்விப் பயன் 
என்றும் , 


( 87 


பரிந் தோம்பிப் பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி 
வேள்வி தலைப்படா தார் 

( 88 ) 
என்றும் விருந்தோம்பலை ஒரு 

வேள்வியாகவே 
கூறுதல் அறியத்தக்கது . 

இந்நிலையில் சமயாசாரமாக இல்லறத்தார்க்கு 
நியமஞ் செய்யப்பட்ட வேள்விகளுள் ஒன்றாக இது 
இடம் பெற்றது . வள்ளுவர் , 

, 
தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல்தான் என்றாங்கு 
ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை 

( 43 ) 


விருந்து 


61 


என வேள்விகளை ஐந்து வகையாகக் கொண்டு , அவற் 
றுள் ஒன்றாக விருந்தோம்பு தலைக் கொண்டுள்ளமை 
காண்க . இங்ஙனம் வேள்வியாகக்கொண்ட அளவிலே , 
அதனால் உபசரித்தற்குரியாரது தன்மை பெரிதும் 
வேறுபட்டுவிடுகிறது . சாதாரணமாக வரும் விருந்தி 
னரைக் குறித்த தன்று இவ்வேள்வி என்பது எளிதிற் 
புலனாம் . சமயநெறியிலே நின்று மேம்பட்டவர்களே 
இவ் விருந்தினர் என்பதைச் சிலப்பதிகாரம் தெளிவிக் 


கின்றது : 


அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் 
துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் 
விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை , 

( 16,7 1 - 13 ) 
என்ற வரிகளில் இளங்கோவடிகளால் அறவோர்கள் ,, 
துறவோர்கள் என்ற பகுதியாரோடொப்ப விருந்தினர் 
கள் கொள்ளப்பட்டுள்ளார்கள் . தொல்லோர் சிறப் 
பின் எனவும் , எதிர்கோடல் எனவும் கூறுவதனை 
நோக்குமிடத்து , அவ்விரு திறத்தாரினும் சிறந்தார்கள் 
விருந்தினர்கள் எனக் கொள்ளலும் தகுதியாம் . இவ் 
வகை விருந்தினர் யாவர் ? சீவக சிந்தாமணி ( 2824-7 ) 
இவர் இன்னவர் என்பதை உணர்த்துகின்றது : 

ஐவகைப் பொறியும் வாட்டி , 

ஆமையின் அடங்கி , ஐந்தின் 
மெய்வகை தெரியுஞ் சிந்தை 

விளக்குநின் றெரிய விட்டுப் 
பொய்கொலை களவு காமம் 

அவாவிருள் புகாது போற்றிச் 
செய்தவம் நுனித்த சீலக் 

கனைகதிர்த் திங்கள் ஒப்பார் . 


62 


சொற்களின் சரிதம் 
வாய்ச்சி வாயுறுத்தி மாந்தர் 

மயிர்தொறும் செத்தினாலும் 
பூச்சிறு சாந்தம் ஏந்திப் 

புகழ்ந்தடி பணிந்த போதும் 
தூக்கி இவ் விரண்டும் நோக்கித் 

தொல்வினை என்று தேறி 
நாச்செறு பராவு கொள்ளார் 

நமர்பிறர் என்றும் உள்ளார் . 


பாற்கதிர்த் திங்கட் சொட்பிற் 

பருமித்த களிறு போல 
நூற்கதி கொண்டு கண்ணால் 

நுகத்தள வெல்லை நோக்கி 
மேற்கதிக் கேணி யாய 

விழுத்தவர் மனையில் வந்தால் 
காற்கொசி கொம்பு போலக் 

கைதொழுது இறைஞ்சி மாதோ . 


தொடிக்கையால் தொழுது வாழ்த்தி 

தூமணி நிலத்துள் ஏற்றிப் 
பொடிப்புனை துகிலின் நீக்கிப் 

புகந்தடி கழீ இய பின்றை 
அடுத்த சாந்து அகிலி னாவி 

ஆய்மலர் அருச்சித்து ஆனார் 
கொடுப்பர் நாலமிர்தம் மூன்றிற் 

குணம்புரிந் தடங்கி னார்க்கே . 
பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி , தவத்திலே கூர்ந்து 
நின்று சாந்த மூர்த்தியாய் மேற்கதிக்கு ஏணியாய் 
அமைந்த பெரியோர்களாகிய உத்தமர்களே இங்குக் 
கருதிய விருந்தினர் . இவர்களுக்கு ஒன்பது புண்ணி 
யச் செயல்களால் உணவளிக்க வேண்டும் என்று 


விருந்து 

63 
ஜைன நூல்கள் கூறும் . அப்புண்ணியங்கள் இவை 
என்பது , 

எதிர்கொளல் , இடம் நனி காட்டல் , கால்கழீ இ 
அதிர்பட அருச்சனை , அடியின் வீழ்தரல் 
மதுரநன் மொழியொடு , மன , மெய் , தூயராய் 

உதிர்கநம் வினையென உண்டி ஏந்தினார் 
என்ற செய்யுளால் விளங்கும் . இவ்வாறு இன்னோரை 
வழிபட முற்காலத்தே அரசரது அரண்மனைகளில் தனி 
யாக ஓர் இருப்பிடம் இருந்தது . 

இதன் பெயர் 
விருந்துக் கோயில் என்பதாகும் , எனப் பெருங்கதை 
( IV . 7 , 174 ) தெரிவிக்கின்றது . 
இப்பெரியோர்களை 

நாள்தோறும் விருந்தாக 
ஏற்று வழிபாடு புரிபவனுடைய இல்லம் வறுமையினால் 
வருந்தாது என்பர் வள்ளுவர் . 

வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல் இன்று . 

( 83 ) 
என்பது குறள் ( 83 ) . அன்றியும் , தன்பால் வந்த இவ் 
வகை விருந்தினரைப் பேணி , பின் வரக்கூடும் விருந் 
தினரை எதிர்பார்த்திருந்து , இவரோடு உண்ண 
இருப்பவன் மறுபிறப்பில் தேவனாய் , வானிலுள்ளவர் 
களுக்கு நல்ல விருந்தாய் அமைவான் 
வள்ளுவர் கூறுகின்றனர் : 

செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் 
நல்விருந்து வானத் தவர்க்கு , 

( 86 ) 
என்பது அவர் திருவாக்கு . 

மேலே பஞ்சமகா யக்ஞங்களைப் பற்றிக் குறிப்பிட் 
டேன் . தென்புலத்தாரைப் பற்றியது பிதுர்யக்ஞம் 


என்றும் 


64 

சொற்களின் சரிதம் 
என்றும் , தெய்வத்தைப் பற்றியது தேவயக்ஞம் என் 
றும் , விருந்தினரைப் பற்றியது மனுஷ்ய யக்ஞம் 
என்றும் அமைந்திருத்தல் எளிதில் உணரத்தக்கதே. 
எஞ்சி நிற்கும் யக்ஞங்கள் , பூதயக்ஞமும் பிரமயக்ஞமும் 
ஆகும் . பூதயக்ஞம் என்பது உயிரினங்களுக்கு உணவு 
கொடுத்தலாகும் . பிரமயக்ஞம் என்பது வேதம் முதலிய 
வற்றைத் தானே ஓதுதல் என முற்காலத்திலும் , ஓது 
வித்தல் எனப் பிற்காலத்தும் வழங்கி வந்ததாம் . 
ஆகவே , வள்ளுவர் குறித்துள்ள ஒக்கல் என்பதற்கும் , 
தான் என்பதற்கும் நேராகவுரிய யக்ஞங்கள் வடமொழி 
வைதீக நூல்களில் காணப்பெறவில்லை , ஒரு கிருஹ்ய 
சூத்திரத்தில் , ஒருவன் தன் சுற்றத்தாரும் விருந்தின 
ரும் உண்ணுதற்கு முன்பு உண்ணக்கூடாது என்று 
விதித்திருக்கிறது . ஒருகால் பூதயக்ஞம் என்பதன்கீழ் 
ஒக்கல் அல்லது சுற்றத்தாரை ஓம்புதல் அடங்குதலும் 
கூடும் . தான் என்பதனை ஒரு யக்ஞமாகவும் கூறு 
தற்கு இல்லை . ஜைன நூல்களுள் , தான் என்பதனை 
யும் அடக்கி ஐவகை வேள்விகள் கூறப்பட்டிருக்கலாம் 
என்று தோன்றுகிறது . 

மனுஷ்ய யக்ஞத்தில் அந்தணர்களும் , யதிதிகளும் 
சிறப்பாகக் கூறப்படுகின்றனர் . இதுவும் ஜைன 
சமயக் கொள்கையும் ஒருவாறு ஒத்துள்ளன . இவர்களை 
வடமொழியில் அதிதி என்றும் , இவர்களுக்குச் செய்யும் 
வழிபாட்டினை ஆதித்தியம் என்றும் கூறுகின்றனர் . 
வைதிக சாஸ்திரங்களிலும் மனுஷ்ய யக்ஞத்தை மிக 
விரிவாகவே கொண்டுள்ளார்கள் . 


ஆனால் , இவ் ஒழுக்கங்களெல்லாம் அனுஷ்டானத்தி 
லிருந்து வழுவி வெகுகாலமாய்விட்டன . இப்பொழுது 


விருந்து 


65 


பொதுப்பட உயிர்களுக்கு உண்டியளிக்க வேண்டும் 
என்ற உயர்ந்த கடமை ஒன்றுதான் எல்லாராலும் 
ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது . 

பெயர் 
வேண்டுமாயின் , இதனைப் பூதயக்ஞம் என்று கூறிக் 
கொள்ளலாம் . உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத் 
தோரே எனப் புறநானூறு கூறுவது இங்கு அறியத் 
தக்கது . 

இக்கருத்து , அன்னம் பிராண : என்று 
வேதங் கூறுதலால் உயிர்களுக்கு உண்டி கொடுத்தல் 
வேண்டும் எனப் பௌ தாயண தர்மசூத்திரத்திலும் 
காணப்படுகின்றது . இப்பழங்கொள்கையே தற்காலத் 
தில் வற்புறுத்தற்குரியது . ஆனால் , தற்காலப் பஞ் 
சத்தில் இக்கொள்கையை நிறைவேற்ற முடியுமா ? 


8. கந்தருவர் 
சில வருஷங்களுக்கு முன் தமிழ் மக்கள் செய்யுள் 
என்ற சொல்லைக் கேட்டவுடனேயே மிக்க வெறுப்புக் 
காட்டி வந்தனர் . பெரும்பாலும் செய்யுள் நூல்களைக் 
கற்பவர் இல்லையென்றே சொல்லலாம் . 

ஆதலால் 
செய்யுள் வளர்ச்சி குன்றியிருந்தது . இவ் வெறுப்பு 
நீங்கும்படி செய்தது ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி , ஸ்ரீ தேசிக 
விநாயகம் பிள்ளை முதலியோருடைய அரிய பாட்டுக்களே 
யாகும் . இப் பாட்டுக்களில் நவீனக் கருத்துக்களும் 
நோக்கங்களும் உள்ளக் கிளர்ச்சிகளும் நிரம்பியுள்ளமை 
இவற்றை நம் மக்கள் போற்றி வருவதற்குப் பெருங் 
காரணமாயிருந்தது . பாட்டுக்களைக் காட்டினும் வசன 
நூல்களே இக்காலத்தில் அதிகமாக விரும்பிக் கற்கப் 
பட்டு வருகின்றன . 
பண்டைத் தமிழகத்தின் 

தமிழகத்தின் நிலைமை முற்றும் 
வேறாக இருந்தது . வசனம் என்பதே இக்காலத்துப் 
பெரும்பாலும் இல்லை . செய்யுள் நூல்களே மிகுதியும் 
பரவியிருந்தன . நூல்களுக்குரிய விஷயங்கள் காதல் , 
வீரம் , ஈகை என்ற மூன்று பெரும்பகுதியில் அடங்கும் . 
இப்பகுதிகளைக் குறித்து எழுந்த செய்யுட்களே பண் 
டைக் காலத்துத் தொகை நூல்களில் காணப்படுவன 
வாம் . 

செய்யுள் இயற்றும்போது கவிஞர்கள் சில 
மரபுகளைக் கையாண்டனர் . இம் மரபுகளின் இயல்பு 
களை விளக்குதற்கே தொல்காப்பியர் தமது பொருளதி 
காரத்தை அமைத்தனர் . அகத்திணையியல் , 
வியல் , கற்பியல் , பொருளியல் , மெய்ப்பாட்டியல் , 


கள் 


கந்தருவர் 

67 
செய்யுளியல் முதலியன காதற் செய்யுள் பற்றிய மரபு 
களை உணர்த்துகின்றன . காதற்செய்யுள் நயம்பெற 
வேண்டுமாயின் அந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுந் 
தலைவனும் தலைவியும் சுதந்திரர்களாக இருத்தல் 
வேண்டும் . இச் சுதந்திரம் இல்லையெனில் காதல் 
நிகழ்ச்சிக்குப் பெரும்பாலும் இடமேயில்லை என்று 
சொல்லலாம் . யாதொரு 

கட்டுப்பாடும் நியமமும் 
இல்லாதபடி ஒருவரை யொருவர் காதலித்த செய்தி 
யைக் கூறுமிடத்துத்தான் கவிஞன் காதலின் பெரு 
நலத்தை மனக்கண்ணால் நன்குணர்ந்து சித்திரிக்க 
இயலும் . ஆகவே , தொல்காப்பியர் முதலிய இலக்கண 
ஆசிரியர்கள் சுதந்திரத்தோடு கூடிய காதல் நிகழ்ச்சி 
யைக் களவு எனத் தனிப்படப் பகுத்துக் கூறினார்கள் . 
இக் காதல் நிகழ்ச்சிக்குப் பின் மணம் புரிந்து வாழும் 
வாழ்க்கை நிலையைக் கற்பு எனப் பகுத்தனர் . கற் 
பொழுக்கம் நிகழுகின்ற இடத்திலும் தலைவன் சுதந்திர 
னாகவும் தலைவி சுதந்திரமற்றவளாகவும் கொள்ளப்படு 
கின்றனர் . 

இது நமது நாட்டின் வழக்கத்தோடு 
பொருந்த அமைந்தது . சுதந்திரத்தோடு நிகழும் 
காதல் ஒழுக்கம் தெய்வத்தன்மை யுடையதாகக் கவி 
ஞர்கள் கருதினார்கள் . தெய்வப் பிறப்பினருள் ஒரு 
வகையாராகிய கந்தருவர்கள் இவ்வகைக் காதல் ஒழுக் 
கத்தினராக வடமொழி நூல் கூறுதலினாலே , இதனைக் 
கந்தருவ ஒழுக்கம் என்று தமிழ் மூதறிஞர்கள் பெயரிட் 
டனர் . இதனைத் தொல்காப்பியனாரும் இறையனாரும் . 


மறையோர் தே எத்து மன்றல் எட்டனுள் 
துறையமை நல்யாழ்த் துணைமையோர் இயல்பே 


( யாழ்த்துணைமையோர் கந்தருவர் ) எனவும் , 


68 


சொற்களின் சரிதம் 


அன்பின் ஐந்திணைக் களவெனப்படுவது 
அந்தணர் அருமறை மன்றல் எட்டனுள் 

கந்தர்வ வழக்கம் என்மனார் புலவர் 
எனவும் முறையே கூறினர் . கம்பரும் , 

காந்தர்ப்பம் என்பதுண்டால் 

காதலிற் கலந்த சிந்தை 
மாந்தர்க்கும் மடந்தை மார்க்கும் 

மறைகளே வகுத்த கூட்டம் 
எனப் பாடினர் ( சூர்ப்பனகைப் -54) கந்தருவ மணத் 
தின் இயல்பை , 

ஒன்றே வேறே என்றிரு பால்வயின் 
ஒன்றி யுயர்ந்த பால தாணையின் 

ஒத்த கிழவனும் கிழத்தியுங் காண்ப 
என்ற சூத்திரம் விளக்குகிறது . 

மேற்கூறியன கொண்டு பண்டைத் தமிழ் செய்யுட் 
களுக்கு உயிர் நிலையாய் உள்ளது இக் கந்தருவ ஒழுக் 
கம் என்பது விளங்கும் . ஆகவே , கந்தருவர்களுடைய 
வரலாற்றை வடநூல் கொண்டும் தமிழ் நூல் கொண் 
டும் முறைப்பட அறிதல் மிகவும் அவசியமாகும் . கந் 
தருவ மணம் வட நூலுள்ளும் எண்வகை மணங்களில் 
ஒன்றாதல் காணலாம் . கௌடில்யத்தில் ( III , 2 ) எண் 
வகை மணங்களும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன . 

இச் சாயாந்ய ஸம்யோக : 
கன்யா யாஸ்ச வாஸ்யச 
காந்தர்வ ஸதுவிக்ஞேயோ 
மைதுன்ய : காமஸம்பவ : 

( II , 32 ) 
என்று இம் மணத்தை மனு விவரித்துள்ளார் . 


கந்தருவர் 


69 


ரிக்வேதத்தில் இருபது இடங்களில் கந்தருவ 
என்ற சொல் வழங்கப்பட்டுள்ளது . இவற்றுள் மூன்று 
இடங்களில் மாத்திரமே பன்மைப் பிரயோகம் உள் 
ளது . ஏனைய இடங்களிலெல்லாம் இச்சொல் ஒருமையி 
லேயே வருகின்றது . அதர்வ வேதத்தில் முப்பத்தி 
ரண்டு இடங்களில் இச்சொல் வழங்கப்பட்டுள்ளது ; 
இவற்றுள் பதினாறு இடங்கள் பன்மை . 
பாரசீகரது அவெஸ்தாவில் சில 

இடங்களில் 
கந்தரவ என்று ஒரு பூதத்தின் பெயர் வந்துள்ளது . 
இவ்விடங்களிலும் ஒருமையாகவே 

உள்ளது . 
இவற்றையெல்லாம் நோக்கினால் பூர்வத்தில் ஒருவ 
னாகக் கொள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு கணம் 
அல்லது ஓர் இனமாக இக்கொள்கை வரவர விருத்தி 
யடைந்துள்ளமை தெளியலாம் . பிற்பட்டெழுந்த 
ஸம்ஹிதைகளிலே தேவர்கள் , பிதிரர்கள் , அசுரர்கள் 
என்பவர்களையடுத்து ஒரு தனி இனத்தவராகக் கந்தரு 
வர்கள் குறிக்கப்பட்டுள்ளார்கள் . இவ்வினத்தில் 
இருபத்தேழு பேர் அடங்கியுள்ளனர் என்று சில 
எஜூர்ப்பகுதிகள் 

தெரிவிக்கின்றன . ‘ ஆறாயிரத்து 
முந்நூற்று முப்பத்து மூன்று பேர்கள் உள்ளனர் என்று 
அதர்வவேதம் தெரிவிக்கின்றது . அப்பகுதி வருமாறு : 
பிதுர்க்களும் தேவஜனங்களும் தனித்தனியாய் எல் 
லாத் தேவர்களும் பிரமசாரியை அனுசரித்துச் சூழ்கி 
றார்கள் . ஆறாயிரத்து முந்நூற்று முப்பத்து மூன்று 
கந்தருவர்களும் தேவர்களும் அவனை அனுசரித்துச் 
சென்றுள்ளனர் . அவன் எல்லாத் தேவர்களையும் தவத் 
தால் பூரணஞ் செய்கிறான் ( XI , 5 , 2 ) . கந்தருவர் என் 
பது இந்தியர்களும் ஐரேனியர்களும் ஒன்றாக வாழ்ந்த 
காலத்தில் தோன்றிய கருத்து ஆதலால் , 

அதன் 


70 


சொற்களின் சரிதம் 


உண்மையியல்பு அறியக்கூடாதபடி இருளில் புதைந்து 
கிடக்கிறது . அன்றியும் , ரிக்வேதத்திலிருந்து கிடைக் 
கும் சான்று மிக அற்பமாக இருத்தலாலும் இக்கருத் 
தின் ஆதியியல்பு உறுதியாய் அறிந்துகொள்ள முடிய 
வில்லை . இரண்டு முதல் ஏழாம் மண்டலம் இறுதியாக 
வுள்ள ரிக்வேதப் பகுதியில் இப்பெயர் ஓரிடத்தில் தான் 
காணப்படுகிறது . எட்டாம் மண்டலத்தில் இரண்டி 
டங்களில் வந்துள்ளது ; ஆனால் , இந்திரனுக்குப் பகை 
யானவன் என்ற கருத்தில் வருகிறது . ஒருசிலவிடங் 
களில் இச்சொல் இனத்தைக் குறிக்கும் பொதுப் பெய 
ராக அமைந்துள்ளது . ஏகதேசமாக விசுவாவசு ( எல் 
லாப் பொருளும் உடைய ) என்ற அடைமொழியோடு 
இது வழங்கியுள்ளது . உதாரணமாக , அதர்வ வேதத் 
தில் மேகமயமே ! ஒளித்திரளே! நட்சத்திரியமே ! விசு 
வாவசுவான கந்தருவனை நாடுந் தேவர்களே உங்களை 
நான் போற்றுகிறேன் ( II . 2 , 4 ) என வந்துள்ளது . 
இவ் அடைமொழி ஓரிடத்தே தனித்து நின்று கந்தரு 
வனைக் குறிக்கிறது . பிற்பட்டெழுந்த ஸம்ஹிதைகளி 
லும் , பிராஹ்மணங்களிலும் , இலக்கியங்களிலும் கந்தரு 
வர்களில் ஒருவனுக்குரிய பெயராக இது வழங்கப்படு 
கிறது . தமிழ் நூல்களுள் கடைச்சங்க இலக்கியமாகிய 
புறநானூற்றுக் காப்புச் செய்யுளில் , 

பதினெண் கணனும் ஏத்தவும் படுமே 
என வந்துள்ளது . இதன் உரை பதினெண்கணங்கள் 
இவையென விளக்கி அவற்றுள் ஒன்றாகக் கந்தருவ 
கணத்தையும் சேர்த்துக் கூறும் . ஆனால் இக்கணத்தில் 
உட்பட்ட கந்தருவர்கள் எத்தனைபேர் என்பதை இவ் 
வுரை விளக்கவில்லை . திவாகரமும் இப்பதினெட்டுக் 


71 


கந்தருவர் 
கணங்களைப் பன்னிரண்டாவது தொகுதியில் விளக்கு 
கிறது . இவ்விளக்கத்துள் சாரணர் , போக பூமியர் 
முதலிய கணங்கள் சில ஜைன சமயத்துக்குரியவை 
எனத் தோன்றுகிறது . 

ரிக் வேதத்தின்படி வாயு மண்டலத்தின் உச்சியில் 
கந்தருவன் உள்ளான் ; அவனே திசைகளை அளப்ப 
வன் ( X , 139 , 5 ) . அளத்தற்கரிய வாயுமண்டலத்தில் 
அவன் காணப்படுகிறான் ( VIII , 66 , 5 ) . அவன் தெய் 
வப் பிறப்பினன் ; வானமண்டலத்தின் மேல் நேராக 
நிற்கிறான் ( X , 123 , 7 ) ; அவன் அப்ஸரஸ்களால் 
மகிழ்ந்து நோக்கப்படும் காதலனாயுள்ளான் ( X , 123,5 ) . 
இனி அதர்வவேதத்தின்படி , அவன் வானுலகத்து 
உள்ளான் ( II , 2 , 1 ) ; வானின் ஒளி வகைகளோடு 
கந்தருவன் சேர்த்துக் கூறப்படுகிறான் . சூரியனோடும் , 
சூரியபக்ஷியோடும் , சூரியன் குதிரையோடும் , சூரிய 
னுக்கும் சமமான ஸோமரஸத்தோடும் , பொன்னிறப் 
பறவையோடும் , வருணனது தூதனோடும் , அவன் 
இணைக்கப்படுகிறான் . அன்றியும் இருபத்தேழு நட்சத் 
திரங்களோடும் , முக்கியமாக ரோஹிணியோடும் , கூட்டி 
யுரைக்கப்படுகிறான் ( XIII , 1 , 23 ) , நற்பேறு பெற் 
றார் கந்தருவர்களோடு வசிக்கிறார்கள் ; ( IV , 34 , 3 ) . 

இவன் சோமமூலிகையோடு இயைபுடையவன் 
என்பது ரிக்வேதம் 9 - வது மண்டலத்தால் விளங்கும் . 
சோமமுள்ள இடத்தை இவன் காவல் புரிந்து தேவ 
ஜாதியாரை ரக்ஷிக்கிறான் ( ரிக் IX . 83 , 4 ) . இது 
பெருகி வளரும் வண்ணத்தை நோக்கி வானமண்டலத் 
தில் இவன் நின்றுகொண்டிருக்கிறான் ; ( IX , 85 , 12 ) . 
பர்ஜன்யன் , சூர்யபுத்திரி என்னும் இவர்களோடு 


72 

சொற்களின் சரிதம் 
கந்தருவர்களும் ஸோமத்தை வளர்த்து வருகிறார்கள் ; 
( ரிக் IX , 113 , 3 ) . கந்தருவன் வாயின்வழியாகத் தேவர் 
கள் தங்கள் சோமபானத்தைப் பருகுகிறார்கள் . 
( அதர்வ VII , 77 , 3 ) . கந்தருவர்கள் தேவர்களுக்காகச் 
சோமத்தை வைத்திருந்தார்கள் . ஆனால் அதனைக் 
களவாட விட்டுவிட்டமையால் அவர்களுக்குத் தண்ட 
மாக ஸோமபானம் விலக்கப்பட்டது . ஸோம மூலிகை 
யோடு இவ்வகைத் தொடர்பு இருத்தலினால் பொது 
வாக மூலிகைகளின் இயல்புகளை அறிந்தவர்கள் என்று 
வர்ணிக்கப்படுகிறார்கள் ( IV , 4 , 11 ) . யாரும் தொட 
விடாதபடி ஸோமத்தைக் கந்தருவன் காத்து வந்த 
மையால் இந்திரன் இவன்மீது பகைகொள்ள நேரிட் 
டது . சில தேவர்கள் இவனை வெல்லும்படியாக 
இந்திரனைப் பிரார்த்திக்கிறார்கள் . பருந்து வடிவில் 
வந்த கந்தர்வ விசுவாவசுவின் கைக்ககப்படாது 
தவிர்ந்துகொள் என ஸோமம் பிரார்த்திக்கப்படுகிறது . 
எனினும் கந்தர்வர்களிடையில் 

வாழ்ந்ததாகவும் , 
கந்தருவ விசுவாவசுவினால் களவாடப்பட்டதாகவும் 
ஸோமம்குறிப்பிடப்படுகிறது . பெண்கள் மீதுகந்தருவர் 
களுக்கு இச்சை மிகுதியாக உண்டானபடியால் , வாக் 
குத் தேவதையை அனுப்பி , அவள்மூலம் தேவர்கள் 
ஸோமத்தைப் பெற்றுக்கொண்டதாக 

ஐத்ரேயப் 
பிராம்மணம் முதலியன தெரிவிக்கின்றன . ஸோமத் 
தைக் களவாடிச் சென்ற க்ருஸர்நு ( ரிக் IV , 27 , 3 ) ஒரு 
கந்தருவன் என்று கருத இடமுண்டு. 

ஒருசில விடங்களில் கந்தருவன் நீரில் வாழ்பவ 
னாகக் குறிக்கப்படுகிறான் . நீர்வாழ் கந்தருவனும் 
நீரர மகள் ஒருத்தியும் ய்ம , யமி என்பவர்களின் பெற் 
றோர்களாக ரிக்வேதத்தில் ( X , 10 , 4 ) சொல்லப்பட் 


73 


கந்தருவர் 
டுள்ளார்கள் . நீரிலே பெய்த ஸோமரஸம் நீர்வாழ் 
கந்தருவன் எனச் சொல்லப்பட்டுள்ளது ( IX , 86 , 36 ) . 
அப்ஸரஸுகளோடு சேர்த்துக் கூறப்பெறும் கந்தரு 
வன் நீரில் வாழ்பவன் ( அதர் -11 , 2 , 3 ) . 

கந்தருவனும் நீரர மகளுங் கூடுங்கலவி திருமணத் 
திற்கு லக்ஷ்யமாகவுள்ளது . ஆதலால் கந்தருவன் 
திருமணச் சடங்குகளோடு தொடர்புடையவனாகக் 
கருதப்படுகிறான் . மணமாகாத கன்னிப்பெண் கந்தரு 
வனுக்கும் , ஸோமனுக்கும் , அக்னிக்கும் 

அக்னிக்கும் . உரியவள் 
என்பது வடநூல் மரபு . கணவனது எதிராளியாகக் 
கந்தருவ விசுவாவசு கருதப்படுகிறான் . பிற்காலத்து 
நூல்களிலே கந்தருவர்கள் பெண்களைக் காதல் செய்யும் 
ஒழுக்கம் பல இடங்களில் வந்துள்ளது . உதாரணமாக 

காவியமாகிய ராமாயணத்தில் ( I , 172 , 19 ) இவர் 
கள் ஒழுக்கத்தைக் கருத்துட்கொண்டு ஐந்தாவது 
வகையாய் நிகழும் காதல் மணம் கந்தருவ மணம் 
என்று அழைக்கப்பட்டுள்ளது . அபிவிருத்திக்குரிய 
தெய்வங்களாக கந்தருவர்களும் அப்ஸரஸ்களும் போற் 
றப்படுகிறார்கள் . மகப்பேறு வேண்டுவோர் இவர்களை 
வணங்குகிறார்கள் . 

கந்தருவர்கள் தெய்வலோகத்து இசைவாணர்கள் 
என்ற கருத்துபாரதத்திலும் அதற்குப் பிற்பட்டெழுந்த 
நூல்களிலும் மட்டுமே காணப்படுகின்றது . 

சித்திரசேனன் என்ற கந்தருவ அரசன் வீணை 
முதலிய கருவிகள் மூலமாயும் , சாரீர மூலமாயும் அர் 
ஜுனனுக்கு அமராபதியில் சங்கீதம் கற்றுக்கொடுத்த 
தாக மகாபாரதம் கூறும் . விசுவாவசுவும் நாரதரும் நகு 
ஷனது அரண்மனையில் சங்கீதம் பயிற்றுவோராக 


ஆதி 


74 


சொற்களின் சரிதம் 


இருந்தனர் என்பதும் பாரதம் கூறும் செய்தியே . 
நாரதர் முதலில் கந்தருவர் எனக் கருதப்பட்டுப் பின் 
னர் ரிஷிகணத்துள் கொள்ளப்பட்டனர் . கந்தருவம் 
என்ற சொல்லுக்கே சங்கீதம் என்பது பொருளாய் 
முடிந்தது . கந்தருவவேதம் என்பது ராமாயணத்தில் 
( III , 91 , 15 ) இசை நூலுக்குப் பெயராக வந்துள்ளது . 
ரிக்வேதம் முதலியவற்றில் இவர்கள் இசைவல்லவர் 
என்ற குறிப்புப் போல்வன காணப்படவில்லை . 


கந்தருவர்களுடைய தோற்றத்தைக் குறித்து ஒரு 
சில குறிப்புக்களே நூல்களில் காணப்படுகின்றன . 
ஓரிடத்து வாயுவைப் போன்ற தலைமுடியை உடையவர் 
கள் என்றும் ( ரிக் III , 38 , 6 ) , ஒளிபொருந்திய ஆயுதங் 
களையுடையவன் கந்தருவன் என்றும் ( ரிக் X , 123 , 7 ) 
ரிக்வேதம் கூறும் . அதர்வவேதத்தில் சடைபற்றிய 
தலைமுடி யுடையவர்கள் என்றும் , பாதி விலங்கு வடிவ 
முள்ளவர்கள் என்றும் , மக்களுக்குத் தீங்கை விளைவிப் 
பவர்கள் என்றும் கூறப்படுகிறார்கள் . அழகுள்ள வடி 
வுள்ளவர்கள் என்று சதபதபிராமணம் கூறும் . நறு 
மணமுள்ள ஆடையை அணிந்தவர்கள் என்று ரிக் 
வேதமும் ( X , 123 , 7 ) , பூமியின் நறுமணங்கொண்ட 
சரீரமுடையவர்கள் என்று அதர்வவேதமும் ( XII , 
1 , 23 ) கூறுகின்றன . இதனால் நறுமணம் என்று 
பொருள்படும் கந்த என்ற சொல்லின் அடியாக இவர் 
கள் பெயர் பிறந்திருக்கலாம் என்று ஊகித்தல் 
கூடும் . 


இதுவரையும் வடநூல்களில் காணப்படும் விஷ 
யங்களை நோக்கினோம் . தமிழ் நூல்களில் காணப்படு 
வன ஒரு சில உள்ளன . தமிழாசிரியர்களாலும் கந் 


சான்றாவது . 


கந்தருவர் 

75 
தருவவிவாகம் கூறப்பட்டுள்ளமை மேலே கூறினோம் . 
கந்தருவர்கள் பதினென் கணத்தைச் சார்ந்தவர்கள் 
என்பதும் புறநானூற்றால் அறிந்தோம் . இவர்கள் 
இசையில் வல்லவர்கள் என்பது ஆசிரியர் தொல்காப் 
பியரால் 1 குறிக்கப்பட்டுள்ளது . துறையமை நல் 
யாழ்த்துணைமையோர் ( களவியல் , 1 ) என்று அவர் 
கூறியது இதற்குச் சான்று . கந்தருவ வேதம் என்று 
வடநூலார் குறிப்பது போலவே தொல்காப்பியரும் 
இசைநூலை மறை என்று குறிப்பர் . ‘ நரம்பின் மறைய 
என்மனார் புலவர் என்று அவர் கூறியது இங்கே தக்க 

இக் குறிப்புக்கள் தமிழிலக்கிய வர 
லாற்றை உணர்வதற்கு பயன்படவல்லன . 

1. தொல்காப்பியர் கந்தருவர்களை இசைவாணராகக் குறிப் 
பிடுதலினாலும் கந்தருவவேதத்தை நரம்பின் மறை ( நூன்மரபு , 33 ) 
என்று வேதத்திற்குரிய சொல்லாற் கூறுதலினாலும் அவரது காலம் 
வியாச பாரதமும் வால்மீகி ராமாயணமும் தோன்றிய காலத்திற் 
குப் பிற்பட்டதாகலாம் என்று ஊகிக்க இடமுண்டு. பாரதம் 
கி.மு. 400 - க்கும் கி.பி. 400 - க்கும் இடைப்பட்ட காலத்தில் வளர்ந்து 
முற்றியிருக்க வேண்டுமெனவும் வடநூலாராய்ச்சியாளர் கூறுகின் 
poti. ( Winternitz : History of Indian Literature Vol . I. 
P. 465 ) . இவ்விரண்டு காலத்திற்கும் நடுப்பகுதியாகிய கி . பி . முதல் 
நூற்றாண்டில் பாரதம் பெரும்பான்மையும் முற்றியிருக்கலாம் . 
ராமாயணம் வளர்ந்து முற்றிய காலம் கி . பி . 2 - ம் நூற்றாண்டாகக் 
கொள்ளலாம் என்பர் ( Ibid . P. 516 ) அங்ஙனமாயின் தொல்காப் 
பியர் காலம் கி . பி . இரண்டாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதன்று 
என ஒருவாறு துணியலாம் . 


9. பஞ்சம் 


பஞ்சம் என்ற சொல் இப்போது பெருவழக்காக 
வுள்ளது . இப்பொருளில் வேறொரு சொல் இக்காலத் 
துத் தமிழில் காட்டுதல் ஏலாது . வற்கடம் , சிறுவிலைக் 
காலம் , வறட் காலம் , வறங்கூர் தல் என்பன முற் 
காலத்து வழங்கின . அவை இப்போது வழக்கொழிந் 
தன . அருவிலைக் காலம் என்ற ஒரு தொடரும் , 
கருப்பு என்ற ஒரு சொல்லும் இப்போது அருகி 
வழங்குகின்றன. பெருவழக்காகவுள்ள பஞ்சம் சங்க 
இலக்கியங்களிற் பிற்பட்டனவற்றிற்கூடக் காணப்பட 
வில்லை . அப்பர் தேவாரத்தில் , 
கன்னெடுங் காலம் வெதும்பிக் கருங்கடல் நீர்சுருங்கிப் 
பன்னெடுங் காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சமுண் 

( டென் 
றென்னெடுஞ் சூளறும் அஞ்சல் நெஞ்சே இமையாத 

( முக்கண் 
பொன்னெடுங் குன்ற மொன்றுண்டு கண்டீர் இப் 

( புகலிடத்தே 

( IV , 113 , 10 ) 
என ஓரிடத்தில் வருகின்றது . இதனால் 7 - ம் நூற்றாண் 
டின் தொடக்கத்தில் இச்சொல் உலக வழக்கினின்று 
நூல்களில் அருகி ஏறலாயிற்று என்று கொள்ளலாம் . 
இச்சொல் மலையாளத்திலும் காணப்படுகிறது . ஆனால் 
தமிழிலிருந்தே அது கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் . 
பிற திராவிட மொழிகளுள் கன்னடத்தில் பஞ்ஜெ 


பஞ்சம் 


T 


என்ற பதம் உள்ளது ; இதன் பொருள் மலடி என் 
பது . இக்கன்னடச் சொல்லோடு தமிழ்ச் சொல் 
தொடர்புடையது என்று கருத இடமுண்டு . பூமியை 
நிலமகள் என்னும் வழக்கு மிக்க தொன்மை வாய்ந் 
தது . • நிலமகள் அழுத காஞ்சியும் என்பது புறப் 
பாட்டு ( 365 ) . திருவள்ளுவரும் , 

இலமென் றசை இ யிருப்பாரைக் காணின் 
நிலமென்னும் நல்லாள் நகும் 

( 1040 ) 
என்றனர் . பூமி வறங்கூர்ந்ததை , நிலமகள் மலடு 
பட்டாள் என்று வழங்கியது மிகப் பொருத்தமாயுள் 
ளது . இங்ஙனம் மலடுபட்ட தன்மையைப் பஞ்சம் 
என நமது முன்னோர்கள் வழங்கினர் . பஞ்ஜெதநெ 
என்ற கன்னடச் சொல் , வறுமை என்று பொருள் படும் . 
மக்களுள் பெண்பாலார்க்குரிய சொல் இருபாலார்க்கும் , 
இயைபுள்ள வறுமைப் பொருள் பெற்று , பின் 
வறங்கூர்ந்த தன்மையை உணர்த்துவதாயிற்று . இது 
தமிழ் மக்களது மனோபாவனையின் உயர்வை நன்கு 
காட்டுகின்றது . கன்னடச் சொல்லை வந்த்யா என்ற 
வடசொல்லோடு தொடர்பு படுப்பர் கிட்டல் ஆசிரியர் 
( Rev. F. Kittel ). ஸந்த்யா என்ற வடசொல் 
ஸஞ்ஜெ எனக் கன்னடத்திலும் , விந்த்யா என்ற 
வடசொல் விஞ்சை எனத் தமிழிலும் வருதல் போல 
‘ வந்த்யா என்பது கன்னடத்தில் ‘பஞ்ஜெ என வந் 
துள்ளது . 


இடம் 


10. சாதுகை மாந்தர் 
கம்ப நாடரது இராமாயணத்திலே அயோத்தியா 
காண்டத்திற் கைகேசி சூழ்வினைப்படலத்தில் 66 - வது 
செய்யுளிற் பயின்றுவரும் சாதுகை மாந்தர் என்ற 
தொடரின் பொருளைக்குறித்து , ஒன்றோடொன்று இயை 
பில்லாத மூன்று அபிப்பிராயங்கள் செந்தமிழ்ப் பத்திரி 
கையில் வெளியிடப்பட்டுள்ளன . அவை வருமாறு : -- 
( 1 ) சாதுகை யென்பது சாதகை என்றிருத்தல் 

வேண்டும் . பொருள் : சாவக்கடவ ; ( அஃதா 
வது ) , மூப்பான் முதிர்ந்து தளர்வெய்தி 
எழுந்து விழுந்து புரண்டு உருண்டு வருந் 
தும் மாந்தர் ( ஸ்ரீமான் T. N. அப்பனையங்கா 
ரவர்கள் . ) 
2 ) சாதகை யென்பதுதான் பாடமா தல் வேண் 

டும் ; அது ஸாகேதம் என்றதன் மரூஉ 
பொருள் : அயோத்தியா நகரத்தின் பெயர் . 
அந்நகரிலுள்ள மாந்தர் குறிக்கப்படுகின்றார் 

கள் ( ஸ்ரீமான் இராமையங்காரவர்கள் .) 
( 3 ) சாதுகை யென்பது ஸாதுக: என்றதன் 

திரிபு . ககரம் ஸ்வார்த்திகப் பிரத்யமாக வந் 
தது . 

பொருள் : சற்குணம் , சாந்தம் 
( ஸ்ரீமான் K. G. சேஷையரவர்கள் ) : 
இம்மூன்று பொருள்களுள் எது அங்கீகாரம் பெறு 
தற்குரியதென நிச்சயிக்க முயலுவோம் . 

முதலாவதாக , ஸ்ரீமான் அப்பனையங்காரவர்கள் 
கூறும் பொருளை 

யெடுத்துக்கொள்வோம் . 


சாதுகை மாந்தர் 


79 


பொருள் சிறப்பின்மையோ டொழியாது கவியின்பத் 
தினையும் அறவே கெடுத்துவிடுகின்றது . இவ்வாறாதல் 
இராமைய்யங்காரவர்களால் நன்கு காட்டப்பட்டிருக் 
கின்றது . அன்றியும் , அச்சுப் புஸ்தகத்திலும் , ஏட்டுப் 
பிரதிகளிலும் உளதாய பாடத்தினின்று இப்பொருள் 
பெறப்படுவதன்றாம் . சாதுகை யென்ற பாடத்தினைச் 
சாதகை யென்று ஆதாரமில்லாது திருத்தியமைத்துப் 
பொருள் காணுதல் சிறிதும் ஏற்புடையதாகாது . தாம் 
கைக்கொண்ட பாடம் ஏட்டுப் பிரதிகளில் உளதாகக் 
காட்டப்படவில்லை . முற்படக் கருதிக்கொண்ட பொரு 
ளுக்கேற்பத் திருந்திய பாடமொன்று கற்பித்துக் 
கொள்ளப்பட்டமை வெளிப்படை . கடைசியாய் , 
சாதுகை மாந்தர் என்ற தொடர் கைகேசி சூழ்வினைப் 
படலத்தில் மாத்திரமேயன்றி யுத்தகாண்டத்தில் மீட் 
சிப்படலத்தின்கண்ணும் காணப்படுகின்றது . ஐயங்கா 
ரவர்களது பொருள் இவ்விரண்டாவது பிரயோகத்திற் 
குச் சிறிதும் பொருந்துமாறில்லை . இது பின்னர்த் 
தெளியப்படும் . 

இரண்டாவதாக , ஸ்ரீமான் ரெ . இராமையங்காரவர் 
கள் எழுதி வெளியிட்ட பொருளை நோக்குவோம் . 
இது மேலைப் பொருள் போன்று கவியின்பத்தினைக் 
கெடுத்துவிடுவதன்று . எனினும் , சாதகை யென்று 
ஆதாரமில்லாது மாற்றிக்கொண்ட பாடத்தினின்றும் 

ப்பொருள் பிறந்ததாகலின் , முற்கூறிய ஆக்ஷேபங்க 
ளெல்லாம் ஈண்டும் வலியுடையனவேயாகும் . அன்றி 
யும் , அயோத்தியாபுரியிலுள்ள மாந்தர் எனக் கூறினா 
லன்றிப் பொருள் சிறவாதெனக்கொண்டு , சாதுகை 
யென்பது ஸாகேதம் என்பதன் மரூஉவாதல் வேண்டு 
மென்று துணிகின்றார்கள் . ஆனால் செய்யுளின்கண் 


80 

சொற்களின் சரிதம் 
ணேயே அவ்வூர்ச் சாதுகை மாந்தரெல்லாம் என வரு 
கின்றது . இங்கே அவ்வூர் என்பது அயோத்தியை 
யன்றிப் பிறிதொன் றினையும் குறிக்கமாட்டாது . அவ் 
வூர் என வந்ததன் மேலும் நகரத்தின் பெயர் வந்த 
தெனல் சிறிதும் பொருந்துவதன்று . இராமையங்கா 
ரவர்கள் அவ்வூர் எனச் செய்யுளில் வந்திருப்பதனைக் 
கவனித்தார்களில்லையென்று எண்ணுகிறேன் . 
‘சாதகை என்பது ஸாகேதம் என்ற சொல்லின் மரூஉ 
வாகலாம் என்று கொள்ளுவதிலும் பெரியதோர் ஐயப் 
பாடு நிகழ்கின்றது . கடைசியாய் மீட்சிப் படலத்திற் 
காணும் பிரயோகத்திற்கு இப்பொருள் ஒருவகை 
யானும் அமைவுடையதாகாது . 

இங்ஙனமாக , ஸ்ரீமான் T. N. அப்பனையங்காரவர் 
களும் , ஸ்ரீமான் இராமையங்காரவர்களும் கூறிய 
பொருள்கள் பலவகையானும் ஏற்புடையனவாகாமை 

தளிவாம் . இனி எஞ்சி நிற்பது ஸ்ரீமான் 
K.G. சேஷையரவர்கள் தந்துள்ள பொருளொன்றே . 
அப்பொருள் பொருந்துவதாகுமாவென ஆராய்தற்கு 
முன்பு , மீட்சிப்படலப் பிரயோகத்தினை நன்கு நோக்கிக் 
கொள்ளுதல் வேண்டும் . ஒரு சொல்லின் பொருள் 
இன்னதெனத் துணிதற்கு , அச்சொல் பிரயோகிக்கப் 
படுமிடங்களையெல்லாம் ஒருங்குவைத் தாராய்தல் பெரி 
தும் பயனுடையதாகும் . பிரயோகம் வருமாறு : 
ஆதலா னரக்கர் கோவே யடுப்பதன் றுனக்கு மின்னே 
சாதுகை மாந்தர் தம்மைத் தடுப்பதென் றருளிச் செங்கண் 
வேதநா யகன்றா னிற்ப வெய்துயிர்த் தலக்க ணெய்திக் 
கோதிலா மனனு மெய்யுங் குலைந்தனன் குணங்கடூயோன் 

( மீட்சி . 54 ) 


81 


சாதுகை மாந்தர் 


இச்செய்யுள் விபீஷணனை நோக்கி இராமபிரான் 
கூறுவதாகவுள்ளது . இராவண வதம் முடிந்ததும் 
விபீஷணனது பட்டாபிஷேகம் நிகழ்கின்றது . பின்னர் 
சீதாதேவியைத் தம்மிடம் அழைத்து வரும்படி இராம 
பிரான் கட்டளையிடுகின்றார் . கட்டளையின்படியே சீதை 
யென்னும் 

கற்புக்கரசியை ஸ்நானம் செய்வித்து 
ஆபரணாதிகள் 

அணிவித்துச் சிவிகையிலேற்றிக் 
கொண்டு செல்லுகின்றனர் . அப்பொழுது காணுதற்கு 
வந்த தேவர்கள் , தேவமாதர்கள் , ரிஷிகள் , ரிஷி 
பத்தினிகள் , வித்தியாதரஸ்திரீகள் முதலானோர் 
( மீட்சி -49) கும்பலாய்த் திரண்டு நெருங்க , சிவிகை 
முன்பின் செல்லமாட்டாது தடைபடுகின்றது . சீதை 
யைப் பாதுகாத்து உடன்சென்ற அரக்கர்கள் அவர் 
களை யகன்றுபோம்படி வெருட்டுகிறார்கள் ; இங்ஙனம் 
நேர்ந்த குழப்பத்தால் கருங்கடல் முழங்கியது போல் 
ஒலியெழுகின்றது ; இராமபிரான் ஒலியின் காரணத்தை 
முனிவர் பால் வினவி யறிந்துகொண்டு தம் கருத்தை 
இச்செய்யுளால் வெளியிடுகின்றார் . விருப்ப மிகுதியாற் 
காணவந்தோரை வெருட்டி யோட்டிவிடுதல் தக்கதன் 
றென விபீஷணனுக்கு அருளிச் செய்யப்படுகின்றது . 
குணங்களால் தூயோனாகிய விபீஷணனும் தான் 
செய்த அபசாரத்திற்கு மனம் வருந்திக் குலைவுறுகின் 
றான் ; இதுவே செய்யுளின் கருத்து . 

இங்கே தேவர்கள் , ரிஷிகள் , ரிஷிபத்தினிகள் 
முதலாயினோர் சாதுகை மாந்தர் எனக் கூறப்படுகின் 
றனர் . இவர்கள் சாதற்குரிய பருவத்தினராயிருந்தார் 
களென்றேனும் , அல்லது அயோத்தியா நகரிலுள்ளவர் 
களென்றேனும் கொள்ளுதல் சிறிதும் பொருந்தாமை 
யெளிதின் அறியலாம் . இடம் , பருவம் , வர்க்கம் , 


6 


ஆகவே , 


82 

சொற்களின் சரிதம் 
ஆச்ரமம் , லிங்கம் என்பனவற்றுள் யாதானுமொன் 
றனைச் சாதுகை யென்ற சொல் குறிப்பதுமன்று . 
ஏனெனின் , இவ்வனைத்திற்கும் பொதுவாகவே பிர 
யோகம் உளது . 

கைகேசி 

சூழ்வினைப்படலத்துச் 
செய்யுளில் , தசரத மன்னரோடொத்த மாண்புடைப் 
பெருமக்கள் உணர்த்தப்படுகின்றனர் . 
தேவர்கள் . 

முனிவர்கள் , ரிஷிபத்தினிகள் , மாண் 
புடைப் பெருமக்கள் , என் றிவ்வனைவர்க்கும் பொதுப் 
படவுள்ளதொரு குணவிசேஷத்தையே சாதுகை 
யென்னும் 

அடைமொழி குறிப்பதாகல்வேண்டும் . 
குணங்களால் தூயராந் தன்மையை நாம் வியவகரிக்குஞ் 
சொல் உணர்த்துமென்று கொள்ளுதல் மிகப் பொருத்த 
மானதேயாகும் . இப்பொருளொன்றே கொள்ளத் 
தக்கது . 

இதுவே பொருளென்பது வேறொரு வகையானும் 
தெளியக்கிடக்கின்றது . ஏட்டுப்பிரதிகளிற் பாடபேதங் 
கள் மலிந்து காணப்படுதற்குப் பல காரணங்கள் உள . 
அவற்றுளொன்று அரிதுணர்சொற்களும் கருகற் 
சொற்களும் வந்தவிடங்களில் 

வந்தவிடங்களில் எளிய சொற்களை 
ஏடெழுதுவோர் பெய்துவிடுதலாம் . ஏட்டுப்பிரதிகளை 
யொப்பு நோக்குவதிற் பழக்கமுடையார்க்கு மேலதன் 
உண்மை எளிதின் அறியலாகும் . இவ்வகையான் 
நோக்கினால் ஒரு பாடத்தின் பொருளை ஆண்டைக் 
குரிய பிறிதொரு பாடபேதம் ஒரோவிடங்களில் விளக்க 
வல்லதாயிருக்கும் . என்னிடமுள்ள இரண்டு இராமா 
யண ஏட்டுப்பிரதிகளில் ஒன்றின்கண்ணே சாதுதை 
மாந்தரெல்லாம் எனப் பாடங் காணப்படுகின்றது . 
‘சாதுதை என்பது ‘ ஸாதுதா என்னும் வடமொழிப் 
பண்புப் பெயர்ச்சொல்லின் ஆ ஈறு ஐ யாகத் திரிந்த 


83 


சாதுகை மாந்தர் 
தற்பவமென்பது வெளிப்படை . ச் சொல்லின் 
பொருள் அகந்தூய்மை. ஆகவே சாதுதை யென்ற 
பாடபேதம் சாதுகை யென்ற பாடத்தின் பொருளை 
விளக்குவதோடு 

அச்சொல்லின் உற்பவத்தையும் 
தெரிக்கின்றது . இதற்கேற்ப ஸ்ரீமான் சேஷையரவர் 
களும் ஸாது என்றதன் அடியாகப் பிறந்ததெனக் 
கூறியுள்ளார்கள் . 

ஆனால் ஸாதுக : என்பது வடமொழி ரூபமென் 
றும் , ககாரம் ஸ்வார்த்தத்தில் வந்த பிரத்தியயமென்றும் 
ஸ்ரீ ஐயரவர்கள் கருதுகின்றார்கள் . ஸாது என்பது 
ஸ்வார்த்திகப் பிரத்தியயம் பெற்று ஸாதுக : என்ற 
ரூபத்தோடு வடமொழி நூல்களிற் பயின்றுவந்திருப்ப 
தாகத் தெரியவில்லை. ஸாதுக : என்பது தமிழில் 
சாதுகை யென வரமாட்டாது . இவ்விரு காரணங்க 
ளாலும் ஸ்ரீ ஐயரவர்கள் தந்துள்ள சொல் வரலாற்றினை 
அங்கீகரித்தற்கண் மலைவுண்டாகிறது .. 
சாதுதை என்னும் பாடத்தினைக் கைக்கொள்ளுதலே 
நேரிதாமெனத் தோன்றுகிறது . 

வேறொரு முறையாற் சொல்வரலாறு கூறுதலும் 
அமைவுடைத்தாகும் ‘ ஸாதுதா என்பதனோடு பெரி 
தும் பொருளொற்றுமையுடைய ஸாத்விக 

என்ற 
சொல் சாதுகை யெனத் தமிழில் மருவி வந்ததெனக் 
கொள்ளுதலும் தகும் . ஸ்ரீ சேஷையரவர்களது முடிபில் 
‘ ஸாதுக : என்றொரு ரூபம் வடமொழியில் உளதோ 
வெனச் சந்தேகித்தற் கிடமுண்டு . இதுபோன்ற சந் 
தேகம் இவ் இரண்டாவது சொல்வரலாற்றிற் சிறிதும் 
இல்லை . 

ஆகவே சாதுகை யென்பதனாற் கம்ப நாடர் 
கருதிய பொருள் ஐயப்பாட்டிற் கிடனின்றி விளங்கு 


ஆகவே 


84 


சொற்களின் சரிதம் 
கிறது . குணங்களால் தூயராந்தன்மை யென்பதே 
அதன் 

பொருள் . அச்சொல்லின் வரலாற்றினை 
நோக்குமிடத்து இருவேறு முடிபுகள் வரல்கூடும் .. 
சாதுகை யென்பதே சுத்தமான பாடமாயிருப்பின் , 
அப்பொழுது அதனை ஸாத்விக என்ற தன் மரூஉ 
வாகக் கொள்ளல் வேண்டும் . சாதுதை யென்பது 
சுத்த பாடமாயின் அப்பொழுது அது ஸா துதா என் 
பதன் தற்பவமாதல் கூறாமலே அமையும் . 


